பதிவு : 2 ... தமிழ்‌ மரபுசார்‌ இதழ்‌ ஜனவரி 16 - 31, 2019 


1 அதி 


Sean or Click for 
Subscription 


வாசகர்கள்‌ உதவிக்கரம்‌ ௮ளிப்பீர்‌ 


“ஜஹெரிட்டேஜர்‌” தமிழ்‌ இதழினை, 
தமிழக மரபுசார்‌ ஆர்வலர்கள்‌ சார்பாக, 
மின்னிதழாக வெளியிடுவோர்‌, 
இராஜசேகர்‌ பாண்டுரங்கன்‌. 


இந்த இதழின்‌ நோக்கம்‌, மரபு சார்ந்த 
செய்திகளைப்‌ பகிர்தல்‌ மட்டுமே. மற்ற 
எவ்வித ஆதாய நோக்கமும்‌ இல்லை. 


ஹெரிட்டேஜர்‌ தமிழ்‌ இதழ்‌, 

தமிழக மரபுசார்‌ ஆர்வலர்கள்‌ சங்கம்‌, 
26, முதல்‌ தெரு, ராமலிங்கா நகர்‌, 
நெற்குன்றம்‌, 

சென்னை. 600107 

தொலைப்பேசி: 9786068908 


அன்பு வாசகர்களுக்கு, தையிலிருந்து நமது இதழ்‌ திங்கள்‌ இருமுலை 
(இகழாக வருகின்றது. இதழ்‌ உருவாக்கத்திற்கான பணிச்சுமை 


கட்டுரைகளை அனுப்ப: 
news@heritager.org 


முந்தய இதழ்கள்‌: 9௦௦.ஏு/AeBZaa 


Ed 
(© 
a 


Telegram 


ACCEPTED HERE 
Accepted Here 


Scan & Pay Using PhonePe App 


Heritager Magazine 


To Pay, 
Scan QR code in Paytm App 


or Pay to Mobile Number using PhonePe App 


தறிப்பெழுத்து, மாமல்லை 9786068908 


India's Most Sincere Bank 
nts 


உவ” 
TAP HERE TO 


DOWNLOAD FOR 


Android HIM 
ம்‌ UPI ID: 9786068908@yb| 


அதனக பப்ப 

நான்‌ இரா.ஜெகதீஷ்‌, பரவலாக யானை 
காதலன்‌ அல்லது யானை பைத்தியம்‌, என்றே 
பலரால்‌ அமைக்கப்படுவது வழக்கம்‌. யானைக்கும்‌ 


எனக்கும்‌ என்ன தொடர்பு? யானை என்னை எப்படிக்‌ 
கவர்ந்தது? என்பது பெரிய கதை ஏதும்‌ இல்லை. நான்‌ 
யானைக்கு உறவும்‌ இல்லை. உலகில்‌ உள்ள எல்லாக்‌ 
குழந்தைகளுக்கும்‌ ஒரு உயிரை பிடிக்கும்‌ என்றால்‌, 
அது யானையாக மட்டும்‌ தான்‌ இருக்க முடியும்‌. 


நானும்‌ அப்படி ஒரு சராசரி குழந்தைதான்‌. 
இந்தக்‌ குழந்தைக்கும்‌ யானை பிடித்தது. கையில்‌ 
இருக்கும்‌ ஐம்பது பைசாவை எப்படி யாவது 
யானையிடம்‌ கொடுத்து அதன்‌ ஆசிர்வாதத்தைச்‌ 
சில வினாடிகள்‌ அனுபவிக்கும்‌ ஆசை இருந்தது. 
நான்‌ சென்னையின்‌ கான்கீரிட்‌ காடுகளின்‌ நடுவே 
பிறந்ததால்‌ நாய்‌, பூனை, ஆடு, சிட்டுக்குருவி , கோழி 
மற்றும்‌ முருங்கை மரத்தில்‌ இருந்து கொட்டும்‌ 
கம்பளிப்பூச்சி இவைதான்‌ இந்தக்‌ குழந்தைகளுக்கான 
வீட்டு உயிரினங்கள்‌. பள்ளி செல்லும்‌ போது மாடு, 
விடுமுறை நாட்களில்‌ வண்டலூர்‌ அல்லது கண்டியில்‌ 


ட 
WY? 
¥ a ரு... 

எ ட தவ 
அச்ச 


1 


அ 
ஷப 
- 


உள்ள உயிரியல்‌ பூங்காகளை, மன்னிக்க வேண்டும்‌ 
கண்ணில்‌ 


கானகத்தைக்‌ காட்டுவார்கள்‌. காட்டு 


விலங்குகள்‌ எல்லாம்‌ கூண்டிற்குள்‌ அடைபட்டு 
மனிதன்‌ தரும்‌ உணவிற்காகக்‌ காத்துக்‌ கிடக்கும்‌. 
இந்தக்‌ குழந்தைக்குத்‌ தெரிந்ததெல்லாம்‌ மானிற்கு 
டைகர்‌ பிஸ்கட்‌, முதலைக்கு ஆட்டின்‌ இறைச்சியும்‌, 
புலிக்கு சில பல துண்டுகள்‌ தருவார்கள்‌ போலும்‌ நம்‌ 
தட்டில்‌ உள்ளதை போல இவ்வளவே என்‌ உலகம்‌. 


திடீரென ஒரு கூச்சல்‌, "யானை வருது, 
யானை வருது" என்று என்னவாய்‌ இருக்கும்‌? என்று 
எட்டிப்‌ பார்த்தப்‌ போது தொலைவில்‌ ஒரு மலை 
நடந்து வந்து கொண்டிருந்தது. மிரட்சி, பயம்‌, 
அச்சர்யம்‌, விரிந்த கண்களோடு இமைகள்‌ பார்த்த 


நொடி இன்றும்‌ கண்‌ முன்‌ வந்து இமைக்கத்‌ தயாராக 
இருந்த இமைகளை மிரட்டி செல்கிறது. மொட்டை 
மாடியில்‌ இருந்தும்‌ உடல்‌ நடுங்க வீட்டின்‌ அருகே 
வந்து நின்ற யானையைக்‌ கண்ட நொடியை என்‌ 
ஆம்‌, 


பிணம்‌ கூட எழுந்து சொல்லும்‌. யானை 


தான்‌ இந்த அண்டத்தின்‌ பேரண்டம்‌, யானை என்ற 


ஹெரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 ' 


bio usbejusy mmm 


ஒற்றைச்‌ சொல்‌ போதுமானது. உலக விலங்குகளை, 
மனித மிருகத்தையும்‌ சேர்த்தே தான்‌ சொல்கிறேன்‌. 
காதல்‌ செய்ய வைத்து, பயம்‌ காட்டி, உணர வைத்து, 
பிரமிக்க வைத்து, மிரட்டி, கொஞ்சி, கொடுத்து, வலம்‌ 
செய்து, வழிகாட்டி, வாய்‌ பிளக்க வைத்து, காடுகள்‌ 
முழுக்க இந்த அண்டத்தின்‌ பேரண்டம்‌ நான்‌ தான்‌ 
என்று, ராஜன்‌ நான்‌, கஜராஜன்‌ என்று தும்பிக்கையை 
உயர்த்தி நிற்கிறது யானை. 

யானை என்ற பிம்பத்தை மிகை 
ஆம்‌, 
கஜராஜனை, காட்டின்‌ கடவுளை, ஆனைமுகத்தோனை, 
முழுமுதற்கடவுளை, 
மைந்தனை, கள்ளம்‌ கபடமற்ற, இவனை இக்கட்டுரை 


படுத்துகிறேனோ? அந்தக்‌ கரிய மலையை, 


பேரண்டத்தை, காட்டின்‌ 


மூலம்‌ மிகைப்படுத்தவில்லை. 


மட்டுமே இந்த இயற்கைக்குப்‌ 
முதல்‌ உயிர்‌ என்பதை உரக்க 


இவன்‌ 
பொருந்தக்கூடிய 


சொல்லவே என்‌ கையை அவன்‌ தும்பிக்கை 


இயக்கத்திற்கு முன்‌ வந்து கொடுத்திருக்கிறேன்‌. யானை 
எப்படிப்‌ பேரண்டமானது? உலக மொழிகளிலே 
தொன்மையான மொழி தமிழ்‌ என்றால்‌, தமிழ்த்தாய்‌ 
அறியாததையா நான்‌ அறிந்துவிடப்‌ போகிறோம்‌? 


ஆம்‌ உலக மொழிகளிலே ஒரு உயிரினத்திற்கு 
அதிகமான பெயர்கள்‌ கொடுத்திருப்பது தமிழ்‌, அந்த 
உயிரினம்‌ "யானை", யானைக்குத்‌ தமிழில்‌, வேழம்‌ 


(வெள்ளை யானை), களிறு, களபம்‌, மாதங்கம்‌, 
கைம்மா (குதிக்கையுடைய விலங்கு), உம்பர்‌, உம்பல்‌ 
(உயர்ந்தது), அஞ்சனாவதி, அரசுவா, அல்லியன்‌, 
அறுபடை, ஆம்பல்‌, அறுபதிற்கும்‌ மேற்பட்ட 


பெயர்கள்‌ உள்ளன. உலகம்‌ முழுக்க இந்தப்‌ பேரண்டம்‌ 
முழங்க "யானை... யானை..." என்று உரக்கக்‌ கத்தி 


அகம்‌ மகிழ்திருகிறாள்‌ தமிழ்‌ தாய்‌. 


யானை காதலன்‌. 
(காதல்‌ தொடரும்‌.....? 


ஹெரிட்‌£ட2ர்‌ / உனவரி 2019 


610-190 63119 பு MMM 


வாயலூர்‌ என அழைக்கப்பெறும்‌ இவ்வூர்‌ 
கல்பாக்கத்தில்‌ இருந்து 8 கி.மீ தொலைவில்‌ 
அமைந்துள்ளது. வயல்கள்‌ நிறைந்த ஊராக 
விளங்கியதால்‌ "வயலூர்‌" என அழைத்தனர்‌. 


நாளடைவில்‌ அது மருவி வாயலூர்‌ என்று ஆனது. 
வியாக்ரபரதர்‌ என்னும்‌ முனிவர்‌ சிவபெருமானை 
நோக்கி தவம்‌ புரிந்த இடமாக வாயலூர்‌ விளங்குகிறது. 


சங்க கால வாழ்விடம்‌ 


வாயலூர்க்கு அருகே வசுவசமுத்திரம்‌ என்னும்‌ 
ஊரில்‌ சென்னை பல்கலைக்கழகத்‌ தொல்லியல்‌ துறை 
நடத்திய அகழ்வாராய்ச்சியில்‌ சங்க காலத்தைச்‌ சேர்ந்த 
பொருட்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வாயலூரிலும்‌ 
சங்க கால பானை ஓடுகள்‌ கிடைக்கின்றன. கடற்கரைக்கு 
மிக அருகில்‌ அமைந்துள்ளதால்‌ பண்டைய வணிக 
நகரமாகவும்‌ திகழ்ந்திருக்கக்கூடும்‌. 

ஆராய்ச்சியாளர்கள்‌ இங்கு விரிவான 
ஆய்வினை மேற்கொண்டால்‌ சங்க கால மக்களின்‌ 
வாழ்விடங்களையும்‌, 
கண்டுபிடிக்க முடியும்‌.வாயலாரின்‌ காலத்தை முன்‌ 
எடுத்தும்‌ செல்ல முடியும்‌. 


பழங்கால பொருட்களையும்‌ 


வரலாற்றுக்‌ காலம்‌ 


பாலாற்று நதிக்கரையில்‌ அமைந்துள்ள வாயலூர்‌ 
பல்வேறு அரசர்களின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ இருந்துள்ளது. 


குறிப்பாகப்‌ பல்லவர்களின்‌ நிர்வாகத்தில்‌ மிகச்சிறந்த 


வளர்ச்சியைப்‌ பெற்றிருந்தது. அப்பகுதியைப்‌ 
பல்லவர்கள்‌ மட்டுமில்லாமல்‌ சோழர்கள்‌, 
பாண்டி யர்கள்‌, விஜயநகரர்கள்‌ போன்றோரின்‌ 
ஆட்சியிலும்‌ சிறந்து விளங்கியது. 
திருப்புலிஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 

வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க வாயலூரில்‌ 
பல்லவர்கள்‌ காலத்து சிவன்‌ கோயில்‌ ஒன்று 
உள்ளது. அக்கோயிலில்‌ உள்ள இறைவனுக்கு 


"வியாக்ரபுரீஸ்வரர்‌" என்ற பெயரும்‌ "திருப்புலிஸ்வரர்‌'" 
என்ற பெயரும்‌ உண்டு. இறைவன்‌ சுயம்புவாய்‌ 
தோன்றிய பெருமை இத்தலத்திற்கு உண்டு. இக்கோயில்‌ 
பல்லவர்கள்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது என்றாலும்‌, 
பிற்கால மன்னர்களின்‌ கலைப்பாணி அதிகம்‌ 
உள்ளது. சோழர்‌, பாண்டியர்‌, விஜயநகர மன்னர்கள்‌ 
கோயிலுக்கு 


திருப்பணிகளையும்‌, கொடைகளையும்‌ 
அளித்துள்ளார்கள்‌. 


கோயில்‌ கட்டடக்கலை 


திருப்புலிஸ்வரர்‌ கோயில்‌ சிறந்த கட்டடக்கலை 

ப. 
பிஷ்டம்‌" யானையின்‌ 
பின்புற தோற்றத்தைக்‌ கோயில்‌ 
சுவரில்‌ அழகான தேவக்கோட்டங்களும்‌, தூண்களும்‌ 
காலத்து 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


அமைப்பைக்‌ கொண்டுள்ளது. இக்கோயில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ 
கொண்டுள்ளது. 


என்னும்‌ 


அமைந்துள்ளன. பல்லவர்‌ 


கோயில்‌ 


6.10:196231/9பு MMM 


என்றாலும்‌ கோயிலில்‌ உள்ள கோட்டங்களில்‌ சோழர்‌ 


கால சிற்பங்கள்‌ காணப்படுகின்றன. 


கோயிலின்‌ நுழைவு கோபுரம்‌ முற்கால 


பல்லவனான இராசசிம்மனின்‌ காலத்தை சேர்ந்தது. 


இக்கோயில்‌ 


சன்னதி, 


அர்த்த மண்டபம்‌, பெருமாள்‌ 


அம்மன்‌ மண்டபம்‌ 


சன்னதி, இறு 
ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளது. கோயிலின்‌ அடித்தளம்‌ 


உபானம்‌ பெற்று எழுகிறது. அதற்கு ஜகதியும்‌ 
(கல்வெட்டுகளுடன்‌), திரிப்பட்டை குமுதமும்‌, 
குழுத்தின்‌ மேல்‌ கம்புவும்‌, கண்டமும்‌ உள்ளன. 


கண்டத்தில்‌ மேல்‌ பத்மவேதிகைகள்‌ அமைகின்றன. 


கபோதத்திற்கு மேற்புரம்‌ மகர வரிசைகள்‌ 
இருக்கின்றன மற்றும்‌ சுவர்‌ தேவக்கோட்டங்கள்‌ 


அழகான கோட்ட பஞ்சரங்களைக்‌ கொண்டுள்ளன. 
மண்டபம்‌ 
கோயில்‌ வளாகத்தில்‌ விஜயநகரர்‌ கால மண்டபம்‌ 


ஒன்று 


சிற்பங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. 


காணப்படுகிறது. மண்டபத்‌ தூண்களில்‌ 


1) வானரங்கள்‌ 
2) பிள்ளையார்‌ 
3) ஆடல்‌ மகள்‌ 


4) வில்லேந்திய இராமர்‌ 
5) ஆழ்வார்கள்‌ 
6) பூத கணம்‌ 


யாளி 


இரட்டை மான்கள்‌ 


தூண்களில்‌ மலர்‌ மொட்டுப்‌ போதிகைகளும்‌ 


மண்டபத்தின்‌ அடிப்பகுதியில்‌ கோலாட்டம்‌ ஆடும்‌ 


பெண்களின்‌ சிற்பங்களும்‌ காணப்படுகின்றன. 


தேவக்கோட்டச்சிற்பங்கள்‌ 


1) 
2) 
3) 
4) 
5) 


பிரம்மா 
விநாயகர்‌ 
தட்சிணாமூர்த்தி 
விஷ்ணு 
துர்கை 


பெருமாள்‌ சன்னதியின்‌ வடப்புற சுவரில்‌ சிறு 


விநாயகர்‌ சிற்பம்‌ ஒன்று காணப்படுகிறது. 


கல்வெட்டுகள்‌ 


1) 


இரண்டாம்‌ நரசிம்ம வர்மன்‌ 


2) முதலாம்‌ இராசராசன்‌ 

3) முதலாம்‌ குலோத்துங்கன்‌ = 

4) மாறவர்மன்‌ சுந்தரப்பாண்டியன்‌ s 
இரண்டாம்‌ நரசிம்மவர்மனின்‌ கிரந்த 1 

கல்வெட்டு அவனுடைய பட்டப்‌ பெயர்களையும்‌, 2 

பல்லவ குலத்தையும்‌, மன்னர்கள்‌ பற்றியும்‌ 6 

குறிப்பிடுகிறது. a 


மேலும்‌, இக்கல்வெட்டு பிரம்மா, அங்கிராஸ்‌, 


ஹெரிட்‌£டஜர்‌ / ஐனவரி 2019 


பிரகஸ்பதி, சாம்யு, பரத்வாஜா, துரோணா, 
அஸ்வத்தாமன்‌ போன்ற முனிவர்கள்‌ பற்றியும்‌, வட 
இந்திய மன்னர்கள்‌ பற்றியும்‌ குறிப்பிடுகிறது. 


முதலாம்‌ இராசராசனின்‌ கல்வெட்டு 


இக்கல்வெட்டு, இராசராசனின்‌ 12வது ஆட்சியாண்டில்‌ 
அதாவது கி.பி.  997-ல்‌ 
இறைவனுக்கு விளக்கு எரிப்பதற்கு 
கொடைகள்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


வெட்டப்பட்டதாகும்‌. 
கல்வெட்டில்‌ 


மாறவர்மன்‌ சுந்தரப்பாண்டியன்‌ கல்வெட்டு 
வேரறுத்த சுந்தர 
பாண்டியனின்‌ கல்வெட்டு ஒன்று கோயிலில்‌ உள்ளது. 


சோழர்களை மாறவர்மன்‌ 
அக்கல்வெட்டு கோயிலுக்கு அளித்த நிவந்தங்கள்‌ 
பற்றி கூறுறெது. 


தேவக்கோட்ட சிற்பங்கள்‌ 
தட்சிணாமூர்த்தி 


கி.பி. 11-ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சிற்பமான இது 


சோழர்கால கலைப்பாணியை கொண்டுள்ளது. 
சிகை அலங்காரமாக ஐடா மண்டலமும்‌, கழுத்தில்‌ 
முத்துமாலையும்‌, காதில்‌ பத்ர 


தோள்களில்‌ வளைகளும்‌ அணி 


சரப்பளியும்‌, 
குண்டலங்களும்‌, 


செய்கின்றன. 


நான்கு கரங்களை கொண்டுள்ள இவரது மேற்கரங்கள்‌ 
மற்றும்‌ 
கீழ்க்கரங்கள்‌ இரண்டும்‌ அபயத்திலும்‌, வரதத்திலும்‌ 


உள்ளன. 


பாம்பு கமண்டலத்தை கொண்டுள்ளன. 


வீராசனத்தில்‌ உள்ள ஐயனின்‌ பாதம்‌ முயலகனின்‌ 
மேல்‌ உள்ளது மற்றும்‌ அவரது திருவடியை சுற்றி 
தாருகாவனத்து முனிவர்கள்‌ இருக்கின்றனர்‌. 

நான்முகன்‌ பிரம்மா பிற்கால சோழர்‌ காலத்தைச்‌ 
சார்ந்தவர்‌. நின்றுள்ள 
அவரது கரங்களில்‌ அக்கமாலையும்‌, கமண்டலமும்‌ 


சமபாத ஸ்தானகத்தில்‌ 


அணி செய்கின்றன. மற்ற கரங்கள்‌ அபயத்திலும்‌, 
வரகத்திலும்‌ உள்ளன. 


பெருமாள்‌ 
பெருமாள்‌ நான்கு கரங்களை கொண்டுள்ளார்‌. 
மேற்கரங்களில்‌ சக்கரத்தையும்‌, சங்கையும்‌ 


வைத்துள்ளார்‌. அபயத்திலும்‌, வரதத்திலும்‌ மற்ற கரங்கள்‌ 
உள்ளன. காதில்‌ மகர குண்டலங்கள்‌ அணிந்துள்ளார்‌. 
வாயலூர்‌ ஓர்‌ வரலாற்றுச்‌ சுவடுகள்‌ நிறைந்த ஒப்பற்ற 
ஊராக இன்றும்‌ விளங்கி வருகிறது. எதிர்‌ காலத்தில்‌ 
பல ஆய்வுகள்‌ இந்த ஊரில்‌ மேற்கொள்ளப்பட்டால்‌ 
இதன்‌ எண்ணற்ற வரலாற்று புதிர்கள்‌ வெளிப்படும்‌. 


ஒலியாக இருந்த மொழி, சைகைகளாக 
மாறியது. சைகைகள்‌ ஓவியங்களாகத்‌ 
தீட்டப்பட்டன. ஓவியங்களின்‌ தொகுப்புகள்‌ 
கதைகளைக்‌ கூறம்‌ பயன்பட்டன. பின்பு 
ஒவியத்தில்‌ உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும்‌ 
பெயர்‌ வைக்கும்‌ பழக்கம்‌ உருவாகியது. 
அவையே தனித்த ஒலியுடையச்‌ சித்திர 
எழுத்துக்கள்‌ தோன்றியதற்கு முக்கிய 
காரணமாக அமைந்தது. பின்னர்‌ பல சித்திர 
எழுத்துக்கள்‌ சேர்ந்து அதன்‌ ஒலிப்புக்கு ஏற்ப 
சொற்கள்‌ பிறந்தன. கடைசியில்‌ ஒவ்வொரு 
ஒலிக்கும்‌ ஒவ்வொரு சித்திரங்களை 
எழுத்தாக நிர்ணயித்து மொழிக்கு 
நிலையான எழுத்துக்கள்‌ உருவாக்கப்பட்டன. 


எழுத்துக்களின்‌ பயன்பாரு, 
பண்பாட்டன்‌ துவக்கம்‌ புள்ளியாகக்‌ கருதப்‌ 
பருகிறது. இது சமயக்‌ கருத்துக்களை எழுதம்‌ 
பயன்பட்டது என்று பரவலாகக்‌ கூறப்பட்டாலும்‌ 


நாகரிக 


முக்கியமாக அரசு 
நில இளவை வரியிருதல்‌ மகசூல்‌ 
கணக்கிருதல்‌, மக்கள்‌ தொகை ௯லி 
ஆகிய முக்கிய ஆவணங்களை எழுத 
எழுத்துக்கள்‌ பயன்பட்டன. 


பயன்பாட்டிற்காகவும்‌, 


எழுத்து அதன்‌ வழவம்‌, 
ஆகியவற்றின்‌ அழப்படையில்‌ பலவாறு 
பிரிக்கப்பட்டாலும்‌, 38 வகை பண்டைய 
எழுத்துக்கள்‌ உள்ளன. இனால்‌ அவை 
இன்றும்‌ மொழி அறியப்படாத 32 வகை 
எழுத்துக்கள்‌ உள்ளன. பொருளே கூற 
முழயாத சில எழுத்து முறைகளும்‌ உள்ளன. 


மொழி 


ஹெரிட்‌8டஜர்‌ / ஜனவரி 2019 


pi0sbej9 UY MMM 


சோழகேரளபுரம்‌ 


௪ சிவநேசன்‌ ஏகாம்பரம்‌ 


மாவட்டம்‌, 


திருவண்ணாமலை 


வந்தவாசி 
வட்டம்‌, சளுக்கை கிராமத்தில்‌ (கிராமத்தின்‌ பழைய 
பெயர்‌ சோழகேரளபுரம்‌ என்கிற சளுக்கி) அமைந்துள்ள 
ஆலயத்தைப்‌ பற்றி இங்குச்‌ சுருக்கமாகக்‌ காண்போம்‌. 


நகரச்‌ சிறப்பு 
சோழகேரளபுரம்‌ என்கிற சளுக்கி என்ற 
நகரம்‌ சோழர்கள்‌ காலத்தில்‌ மிகச்‌ சிறந்து விளங்கிய 
வணிக நகரங்களில்‌ ஒன்று என்பது கல்வெட்டுச்‌ 
செய்திகள்‌ மூலம்‌ அறியப்படுகிறது. இந்நகரம்‌, 
ஜெயங்கொண்ட சோழமண்டலம்‌, வெண்குன்றம்‌ 
வளநாடு, வெண்குன்றம்‌ கோட்டத்தில்‌ பண்டைய 
சோழர்கள்‌ காலத்தில்‌ அமைந்திருந்தது. இந்நகரத்தில்‌ 
மனுகுல கேசரீச்சரம்‌ என்கிற மனுகுல மகாதேவ 
ஈசுவரர்‌ ஆலயம்‌, சோழகேரள விண்ணகரம்‌ என்கிற 
உத்தரதேவி 
என்கிற கிராம தேவதை ஆலயம்‌ ஆகிய ஆலயங்களும்‌, 


சுகர்‌ நாராயணப்‌ பெருமாள்‌ ஆலயம்‌, 


வீரகேரளபெரும்பள்ளி என்கிற சமணர்கள்‌ பள்ளியும்‌ 
சோழர்கள்‌ காலத்தில்‌ மிகச்‌ சிறந்து விளங்கின. 


ஆனால்‌ தற்சமயம்‌, உத்தரதேவி என்கிற கிராம 
தேவதை ஆலயத்தைத்‌ தவிர மற்ற ஆயலங்களும்‌, 
பள்ளியும்‌ வழக்கத்தில்‌ இருக்கின்றன. உத்தரதேவி 
ஆலயம்‌ வழக்கிழந்தது 


இந்த ஆலயம்‌ ஒரு மாடக்கோயில்‌ வடிவில்‌ 
அமைந்திருப்பது ஒரு 
விளங்கும்‌ அருள்மிகு மகாதேவர்‌ சுயம்பு மூர்த்தியாக 
விளங்குகிறார்‌. இந்த ஆலயம்‌ முழுவதும்‌ கற்றளியாக 


(கருங்கற்களினால்‌) கட்டப்பட்டது. மூலவர்‌ விமானம்‌ 


சிறப்பாகும்‌. மூலவராக 


முழுவதும்‌ கற்றளியாக விளங்குவது தனிச்சிறப்பாகும்‌. 
கிழக்கு, மற்றும்‌ தெற்கு ஆகிய இரு திசைகளிலும்‌, 
நுழைவாயில்கள்‌ அமைந்துள்ளன. கிழக்கு 
நுழைவாயிலில்‌ நுழைந்த உடன்‌ கொடிமரத்திற்குப்‌ 
பதிலாக விநாயகர்‌ வீற்றிருக்கிறார்‌. அதன்‌ பின்பக்கத்தில்‌ 
மகா நந்தி அமைந்திருக்கிறது. சுற்றுப்‌ பரிவாரங்களாக 
விநாயகர்‌, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணுவும்‌ பரிவார 
மூர்த்தியாக மூன்று சிவலிங்கங்கள்‌, வள்ளி மற்றும்‌ 
தேவசேனா சமேத சுப்பிரமணியர்‌, சண்டிகேசுவரர்‌, 
பிரம்மா, பைரவர்‌ மற்றும்‌ நவக்கிரகங்கள்‌ ஆகியன 


நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 


ஆலயத்தில்‌ பதினாறு கால்‌ மண்ட பத்திலிருந்து 
வடக்கு நோக்கி நுழைந்தால்‌ தெற்கு நோக்கி மரகதவல்லி 
தாயார்‌ வீற்றிருக்கிறார்‌. மேலும்‌ உள்மண்டபத்தில்‌ 


சமயக்குரவர்கள்‌, நந்திதேவர்‌ துவார பாலகர்கள்‌ 
ஆகியோர்‌ அமர்ந்துள்ளனர்‌. மகா மண்டபத்தின்‌ 
முன்‌ இரு பக்கங்களிலும்‌ விநாயகர்‌ மற்றும்‌ 
சுப்பிரமணியர்‌ ஆகியோர்‌ அமர்ந்திருக்கிறார்கள்‌. 


கருவறையில்‌ அருள்மிகு மனுகுல மகாதேவ ஈஸ்வரர்‌ 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


610-196 63119பு MMM 


அருள்வடி வமாக, 


யாவர்க்கும்‌ அருளும்‌ வண்ணம்‌ 


அருளின்‌ சுரங்கமாக வீற்றிருக்கிறார்‌. 
வரலாற்றுச்‌ சிறப்புகள்‌ 
௮) சோழர்கள்‌ கால கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ 


1) இரண்டாம்‌ ராசேந்திர சோழன்‌ :- ( காலம்‌ கி.பி. 
1055ஆம்‌ ஆண்டு) 

இந்த கிடைத்துள்ள 
கல்வெட்டுக்களில்‌ 
கல்வெட்டாகத்‌ திகழ்வது, இரண்டாம்‌ இராசேந்திர 
சோழனின்‌ நான்காம்‌ ஆண்டு கல்வெட்டாகும்‌. இதில்‌ 


ஆலயத்தில்‌ 
மிகவும்‌ 


பழமை வாய்ந்த 


இராசாதிராச சோழனின்‌ கல்யாணபுரம்‌, கொல்லாபுரம்‌ 
போர்‌ மற்றும்‌ யானை மீது இறந்த செய்தி ஆகியன 
இடம்பெற்றிருக்கின்றன. இப்போர்‌ நிகழ்ந்த ஆண்டு 
கி.பி. 1054ஆம்‌ ஆண்டாகும்‌. 


தி. டி.1055 


கட்டப்பட்ட 


இக்கல்வெட்டின்‌ ஆண்டு 
ஆக இருப்பதால்‌, இக்கோயில்‌ 
ஆண்டு கி.பி.1055 அல்லது அதற்கு முற்பட்டதாக 
இருக்கலாமெனக்‌ கருதப்படுகிறது. 


(காலம்‌ 


2) வீரராசேந்திர 
இ. பி.1069) 


சோழன்‌ கல்வெட்டு 


இந்த ஆலயத்தில்‌ வீரராசேந்திர சோழனின்‌ 
6ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு கிடைத்துள்ளது. 
இக்கல்வெட்டு வீரராசேந்திர 
"திருவளர்‌' என்று தொடங்கும்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ 
சோழகேரளபுரம்‌ நகரத்தார்‌, 
ஆலயத்தின்‌ ரதம்‌ வலம்‌ வருவதற்காக, 
அமைக்க நிலம்‌ வாங்கிய செய்தி இடம்பெற்றுள்ளது. 


சோழனின்‌ 
மனுகுல மகாதேவர்‌ 
சாலைகள்‌ 
3) முதல்‌ குலோத்துங்க சோழன்‌ (காலம்‌ கி.பி. 1119) 


குலோத்துங்க 
கல்வெட்டு 


இந்த 
சோழனின்‌ 


முதல்‌ 
அண்டுக்‌ 
கிடைத்துள்ளது. இக்கல்வெட்டு, முதல்‌ குலோத்துங்க 


ஆலயத்தில்‌ 
49ஆம்‌ 


சோழனின்‌ "புகழ்மாது விளங்க" என்று தொடங்கும்‌ 
மெய்க்கர்த்தியுடன்‌ நகரத்தாரால்‌ 2 வேலி நிலம்‌ 
"சுந்தரி 
"பூவேந்திய சோழ மாணிக்கம்‌" 


தேவதானமாக உதயான்ஜெல்‌" என்ற 
என்கிற நாட்டிய 
நங்கைக்கு வழங்கிய செய்தி இடம்பெற்றுள்ளது. 

4) விக்கிரம சோழதேவன்‌ கல்வெட்டு :- (காலம்‌ 


தி.பி. 1122) 


இந்த ஆலயத்தில்‌ விக்ரெம சோழதேவனின்‌ 4 ஆம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு கிடைத்துள்ளது. இதில்‌ ஒரு 
தனி நபர்‌ இவ்வாலயத்திற்கு அமாவாசைக்கு விளக்கு 
எரிக்கும்‌ செலவிற்காகத்‌ தங்கம்‌ வழங்கியச்‌ செய்தி 
இடம்பெற்றுள்ளது. 


5) இரண்டாம்‌ குலோத்துங்கச்‌ சோழன்‌ கல்வெட்டு 
(காலம்‌ கி.பி. 1136) 


இந்த ஆலயத்தில்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கச்‌ 
சோழனின்‌ 3 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு கிடைத்துள்ளது. 
இக்கல்வெட்டு 
சோழனின்‌ "பூமேவி வளர்‌" என்ற மெய்க்கீர்த்தியுடன்‌ 


இரண்டாம்‌ குலோத்துங்கச்‌ 


தொடங்குவதுடன்‌, இவ்வாலயத்திற்கு நிலம்‌ வழங்கிய 
செய்தியும்‌ இடம்பெற்றுள்ளது. 


பாண்டியர்கள்‌ கல்வெட்டு :- (காலம்‌ கி.பி. 1309) 


இவ்வாலயத்தில்‌ பாண்டிய மன்னன்‌ இதரவர்மன்‌ 
குலசேகர தேவ பாண்டியனின்‌ 41ஆம்‌ ஆட்‌ சிக்காலத்திய 
இடம்பெற்றுள்ளது. அதில்‌ 
திருப்பணிக்காக 


கல்வெட்டு ஒன்றும்‌ 
இவ்வாலயத்தில்‌ 
வழங்கப்படும்‌ தேவதான நிலங்களுக்கு வரிச்சலுகைகள்‌ 


செய்யப்படும்‌ 


அளிக்கப்பட்ட செய்தியும்‌ இடம்பெற்றுள்ளது. 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


610-190 63119 பு MMM 


விசயநகரப்‌ பேரரசு காலத்தியக்‌ கல்வெட்டு (காலம்‌ 
இ.பி. 1518) 


இவ்வாலயத்தில்‌ வீரப்பிரதாப கிருஷ்ணதேவ 
மகாராயர்‌ காலத்திய கல்வெட்டு ஒன்றும்‌ உள்ளது. 
அந்தக்‌ மற்றும்‌ 
தேவதான நிலங்களுக்கு 20 பொன்‌ வரிச்சலுகை 
இடம்பெற்றுள்ளது. 
இவ்வாலயத்தில்‌ அடையாளம்‌ தெரியாத 
இரண்டும்‌ இடம்பெற்றுள்ளது. 
அதில்‌ இவ்வாலயத்திற்கு வழங்கப்பட்ட தேவதானம்‌, 


கல்வெட்டில்‌ அன்பளிப்புகள்‌ 


வழங்கியச்‌ செய்தியும்‌ 
மேலும்‌ 


கல்வெட்டுகள்‌ 


மற்றும்‌ விளக்கு எரிக்க, திருப்பணி வசூல்‌ தொகை 
ஆகியவற்றிற்கு 
செய்தியும்‌ இடம்பெற்றுள்ளது. 


வரிச்சலுகைகள்‌ வழங்கப்பட்ட 


சோழகேரளவிண்ணகரம்‌ என்ற சுகர்‌ நாராயண 
பெருமாள்‌ ஆலயத்தில்‌ உள்ள மனுகுல கேசரீச்சரம்‌ 


ஆலயம்‌ தொடர்பான செய்திகள்‌ :- 


இராசேந்திர சோழன்‌ காலத்திய சோழகேரள 
விண்ணகரம்‌ என்ற பெருமாள்‌ ஆலய கல்வெட்டில்‌, 
மனுகுல கேசரீச்சரம்‌ என்றெ மனுகுல மகாதேவ 
ஈஸ்வரர்‌ ஆலயம்‌, சோழ கேரள விண்ணகரம்‌ என்கிற 
சுகர்‌ நாராயண பெருமாள்‌ ஆலயம்‌, உத்தரதேவி என்கிற 
கிராம தேவதை ஆலயம்‌ ஆகிய ஆலயங்களுக்கும்‌, 


வீரகேரளபெரும்பள்ளி என்கிற சமணர்கள்‌ பள்ளிக்கும்‌ 
சோழகேரளபுரம்‌ நகரத்திற்கு அருகில்‌ அமைந்துள்ள 


எறும்பூர்‌, குரும்பூர்‌ வீரபெரும்பாக்கம்‌, இலுப்பை 
ஆகிய கிராமங்களில்‌ நிலம்‌ ஒதுக்கிய செய்தி 
இடம்பெற்றுள்ளது. 


இச்செய்தியிலிருந்து மனுகுல மகாதேவ ஈஸ்வர 
ஆலயம்‌ மற்றும்‌ சுகர்‌ நாராயண பெருமாள்‌ ஆலயம்‌ 
இரு ஆலயங்களும்‌ 
இருக்கலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 
பெரும்பள்ளி என்கிற சமணர்கள்‌ பள்ளியும்‌ தற்போது 


ஆகிய 


சமகாலத்தியவையாக 


வீரகேரள 


சமணர்களால்‌ வணங்கப்பட்டு வருகிறது. அனால்‌ 
உத்தரதேவி 
தற்பொழுது அடையாளம்‌ அறியப்படவில்லை. 


என்கிற கிராம தேவதை ஆலயம்‌ 


தற்காலத்திய நிலக்கொடை பற்றிய செய்தி:- 


கி.பி.1910ஆம்‌ ஆண்டு, செப்டம்பர்‌ மாதம்‌ 
5 ஆம்‌ நாள்‌ சளுக்கை கிராமத்தில்‌ வசித்த திரு. 
எல்லப்ப முதலியார்‌ அவர்களின்‌ இல்லாள்‌. திருமதி. 
பட்டம்மாள்‌ என்பவர்‌ மனுகுல மகாதேவ ஈசுவரர்‌ 
ஆலயம்‌ மற்றும்‌ சுகர்‌ நாராயண பெருமாள்‌ ஆலயம்‌ 
ஆகிய இரு ஆலயங்களுக்கும்‌ நிவேத்தியம்‌ மற்றும்‌ 
விளக்கு எரிக்க ஆகும்‌ செலவிற்காக சுமார்‌ 16.5 
ஏக்கர்‌ நிலம்‌ தானமாக வழங்கியுள்ளார்‌. ஆனால்‌ 
தற்சமயம்‌ அனைத்து நிலங்களும்‌ கிராம மக்களில்‌ 
ஒரு சிலரால்‌ அபகரிக்கப்பட்டுப்‌ பெயர்‌ மாற்றம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம்‌ மனுகுல மகாதேவர்‌ 
ஆலயத்தின்‌ பெயரில்‌ 50 சென்ட்‌ நிலம்‌ மட்டுமே 


உள்ளது. 


இவ்வளவு வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க அருள்மிகு 
மரகதவல்லி உடனுறை மனுகுல மகாதேவ ஈசுவரர்‌ 
ஆலயம்‌ கி.பி. 1518 ம்‌ ஆண்டுவரை சீரும்சிறப்புமாக 
இருந்ததை மேலே 
செய்திகள்‌ மூலம்‌ நன்கு விளங்குகிறது. பிற்காத்தில்‌ 
குறைந்து 
பராமரிப்பின்றி பாழடைந்து போனது. 


கூறப்பட்டுள்ள கல்வெட்டுச்‌ 


படிப்படியாகச்‌ சரியான 


சிறப்புகள்‌ 


ெஹெரிட்€டகர்‌/ ஜனவரி 2019 


610-196 63119 பு MMM 


அருள்மிகு மரகதவல்லித்‌ தாயார்‌ னு 
மனுகுல மகாதேவ ஈசுவரர்‌ ஆலயத்தின்‌ 1999 ஆம்‌ 


ஆண்டுக்கு முந்தைய நிலை 

பிற்காலத்தில்‌ இரு.கோ. ஏகாம்பர முதலியார்‌ 
என்பவரின்‌ பெருமுயற்சியாலும்‌ கிராமப்‌ 
மக்களின்‌ ஒத்துழைப்பினாலும்‌, எளிய முறையில்‌ 
2002 ஆம்‌ அண்டு 
ஊன்‌ மாதம்‌ 21 ஆம்‌ நாள்‌ (ஆனி மாதம்‌ 7ஆம்‌ 
நாள்‌) வெள்ளிக்கிழமை சீரும்‌ சிறப்புமாகக்‌ 
குடமுழுக்கு விழா நடந்தேறியது. மேலும்‌, ஆகம 
விதிமுறைகள்‌ படி திரு. ௭.இராசாமணி முதலியார்‌ 
மற்றும்‌ திரு. வெ. பாலகிருஷ்ணன்‌ முதலியார்‌ 
ஆகியோரின்‌ பொது 


பொது 


திருப்பணிகள்‌ நடைபெற்று 


முயற்சியினாலும்‌ கிராம 
மக்களின்‌ ஒத்துழைப்பினாலும்‌ மீண்டும்‌ திருப்பணிகள்‌ 
நடைபெற்று குடமுழுக்கு முறையே செய வருடம்‌, 
பங்குனி மாதம்‌, 20ஆம்‌ நாள்‌ (03-04-2015) 
வளர்பிறை உத்திர நட்சத்திரம்‌, 
கூடிய நன்னாள்‌ காலை 9.00 மணிக்கு மேல்‌ 10.30 


வெள்ளிக்கிழமை 


மணிக்குள்‌ ரிசப லக்னத்தில்‌ திருக்குட நன்னீராட்டுப்‌ 
பெருவிழா நடைபெற்றது. 


திருக்கோயில்‌ இருப்பிடம்‌;- 


தற்போதைய வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரம்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ நான்காவது கிலோ மீட்டர்‌ 
தொலைவிலிருந்து கிழக்குத்‌ திசையில்‌ சுமார்‌ இரண்டு 
கிலோ மீட்டர்‌ தூரம்‌ சென்றால்‌ இத்திருக்கோயிலை 


அடையலாம்‌. 


கும்கி" என்றால்‌ வங்க மொழியில்‌ "பெண்‌ 
யானை" என்று பொருள்‌. 


மதம்‌ பிழந்த காட்டு யானையை, கும்கி 
வைத்து ஏமாற்றி (Decoy) பிழந்ததாக 
1807 ஆம்‌ ஆண்று ஆங்கிலேயர்‌ சாசனம்‌ 
கூறுகின்றது. கும்கியை வைத்து யானையைப்‌ 
பிழத்து, பின்பு பழக்கப்பருத்தப்பட்ட ஆண்‌ 
யானையை வைத்து முரட்டு யானையைம்‌ 


பிழப்பது ஒரு வீரவிளையாட்டாகவே கருதி 
வந்துள்ளனர்‌. 

வேட்டைக்குச்‌ செல்லும்போது கும்கியை 
அழைத்துச்‌ ப்‌ இவர்களின்‌ 


வழக்கமாக இருந்தது. குமக்‌ என்றால்‌ 
பெர்சிய மொழியில்‌ “துணை” அல்லது 4/4 
என்று பொருள்‌. 

முகலாயப்‌ பேரரசில்‌ போருக்குச்‌ செல்லும்‌ 
போது ராணுவத்திற்கு உதவியாக உள்ள 


துணைம்‌ படையையும்‌ 
அழைத்தனர்‌. 


ஹெரிட்‌£ட2ர்‌ / உனவரி 2019 


610 :196231/9பு mM 


பஞ்சவன்‌ மாதேவி பள்ளிப்படை 


7 


"Sepulchrl Temple" 


எனப்படும்‌ 
பள்ளிப்படைகோயில்கள்‌ என்பது இறந்தவர்களின்‌ 
நினைவாக அவர்களின்‌ சமாதியிலோ அல்லது 


அவர்கள்‌ இறந்த இடத்திலோ கட்டப்படும்‌ நினைவுச்‌ 


சின்னமாகும்‌. அதற்கு அடிப்படையாக அமைவது 
மூத்தோர்‌ வழிபாடு எனப்படும்‌ பெருங்கற்கால 
சின்னங்களே. 

ஏனெனில்‌ பெருங்கற்கால சின்னங்கள்‌, 


இறந்தவர்களின்‌ நினைவாக அமைக்கப்படுவதாகும்‌. 
பள்ளிப்படைகோயில்‌ இறந்த பேரரசர்களுக்காகவோ 
அல்லது சிற்றரசர்களுக்காகவோ அமைக்கப்படுவதாகும்‌. 


அரிதாகவே அதிகாரிகளுக்கோ (அ) பொது 
மக்களுக்கோ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 

பெருங்கற்கால சின்னங்கள்‌ 

நாம்‌ முன்பே கூறியது போல்‌, பள்ளிப்படை 
கோயில்களுக்கு அடிப்படையாக அமைவது 


பெருங்கற்கால சின்னங்களே. அவற்றின்‌ காலம்‌ கி.மு 
1000 முதல்‌ கி.மு 1000 வரை. தமிழகத்தில்‌ பல்வேறு 


புகைப்பபீங்கள்‌: இவேலுதரன்‌ 


“டட பு 


வகையான ஈமச்சின்னங்கள்‌ காணப்படுகின்றன. 


1) கல்வட்டம்‌ 
2)  கற்திட்டு 
3) ஈமப்பேழை 


4) முதுமக்கள்‌ தாழி 

5) குத்துக்கல்‌ 

6) மனித உடல்‌ போன்று இருக்கும்‌ ஈமச்சின்னம்‌ 
7) கற்பதுக்கை 


இவற்றில்‌ கற்திட்டு போன்று இருக்கும்‌ ஈமச்சின்னம்‌ 
சிறு கட்டடம்‌ போல்‌ இருக்கும்‌. 


நடுகற்கள்‌ 

பெருங்கற்கால சின்னங்களை அடுத்து மூத்தோர்‌ 
வழிப்பாட்டின்‌ அடையாளமாக அமைவது வீரக்கற்கள்‌ 
எனப்படும்‌ நடுகற்கள்‌. இவற்றைக்‌ கிராமங்களில்‌ 
காவல்‌ தெய்வங்களாக வழிப்படுகிறார்கள்‌. நடுகற்கள்‌ 
அமைப்பதற்கான காரணங்கள்‌ கீழ்க்கண்டவாறு 
வகைப்படுத்தப்படுகிறது. 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


மக்கள்‌ முதல்‌ மன்னன்‌ வரை 
பள்ளிப்படை அழைத்து வழீபட்ட குமிழர்கள்‌ 
- அருிஷா பேகம்‌, முனைவர்‌ பட்ட மரணவர்‌ 


610-196 03119 பு MMM 


௬ சபரி , 


1) போரில்‌ இறந்தவர்களுக்காக 
2) ஆநிரையை கவர்ந்து வரும்போதும்‌ (௮) மீட்டு 
வரும்போது 


3) காட்டு விலங்குகளுடன்‌ நடந்த சண்டையில்‌ 
4) போரில்‌ அடைந்த வெற்றிக்காக (நவகண்டம்‌) 
5) பெண்கள்‌ உடன்கட்டை ஏறும்போதும்‌ 
(சதிக்கற்கள்‌) 
6) கர்ப்பிணிப்‌ பெண்‌ இறந்த பிறகு (சுமைதாங்கி 
கற்கள்‌) 

அத்தகைய நடுகற்களுக்கு அடிப்படையாக 


அமைவது குத்துக்கற்கள்‌ எனப்படும்‌ பெருங்கற்கால 
சின்னமே அகும்‌. 


வீரனின்‌ 
காலத்தில்‌ 


உருவம்‌ 
இருந்து 
பழந்தமிழ்‌ இலக்கியமான தொல்காப்பியம்‌, நடுகற்கள்‌ 
வரலாற்றைப்‌ பற்றி கூறுகிறது. நடுகற்கள்‌ எனப்படுபவை 
முன்னோர்‌ வழிப்பாட்டின்‌ இரண்டாம்‌ நிலையாகும்‌. 


பொறித்த நடுக்கற்கள்‌, 


சங்க தோன்றியது எனலாம்‌. 


பள்ளிப்படைக்கோவில்கள்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
தோன்றியது என்றாலும்‌ பல்லவர்‌ காலத்திலும்‌ அவை 


இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால்‌ பல்லவர்கள்‌ 
காலத்தில்‌ நடுக்கற்கள்‌ வளர்ச்சி இருந்தது. 
திருவண்ணாமலையில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
நடுக்கற்கள்‌ பல்லவ மன்னன்‌ மகேந்திரவர்மன்‌ 
காலத்தை சார்ந்தது. 

1) பெருங்கற்கால சின்னங்கள்‌ - மூத்தோர்‌ 
வழிப்பாட்டின்‌ முதல்‌ நிலை 

2) நடுக்கற்கள்‌ - மூத்தோர்‌ வழிப்பாட்டின்‌ 
இரண்டாம்‌ நிலை 

3) பள்ளிப்படை கோயில்கள்‌ - மூத்தோர்‌ 


வழிப்பாட்டின்‌ மூன்றாம்‌ நிலை 


பள்ளிப்படை கோவில்கள்‌ 


பள்ளிப்படை கோயில்‌ என்றும்‌ சமாதிக்கோயில்‌ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌ இவ்வகையான கோயில்கள்‌ 
சோழர்கள்‌ காலத்தில்‌ அமைக்கப்பட்டன. 
சோழர்கள்‌ இறைவனுக்கு மட்டுமல்லாமல்‌ இறந்த 
முன்னோர்களுக்காகவும்‌ கோயில்கள்‌ அமைத்துள்ளனர்‌. 
இறந்த அரசர்க்கு உருவச்சிலைகள்‌ அமைத்தலும்‌ 
பூசை முதலியன செய்தலும்‌ சோழர்‌ கால வழக்கில்‌ 
இருந்தன. 

பள்ளிப்படை என்பதற்கு இறந்தவர்களின்‌ 
"ஈமக்கடன்‌" என்று பொருள்‌. இலிங்க மூர்த்தமாக 
வழிபடப்பெற்ற சிவன்‌, வழிப்பட்ட உருத்திரனாகக்‌ 


கருதப்பட்டான்‌. 


உருத்திரன்‌ அழித்தற்‌ கடவுள்‌, சுடுகாட்டுத்‌ 
தெய்வம்‌ மண்டையோடுகளை மாலையாகக்‌ கோத்துத்‌ 
தலையில்‌ அணிந்தவன்‌, மயானத்தில்‌ நடனமாடுபவன்‌, 
பிணச்சாம்பலை பூசிக்கொண்டிருப்பவன்‌ போன்ற 
கருத்துகள்‌ சிவனை பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளன. 
மயானத்தின்‌ தலைவனாக சிவபெருமான்‌ 
கோயிலின்‌ 


இறைவனாக வழிப்படப்பட்டார்‌. இறந்த அரசர்களின்‌ 


கருதப்பட்டதால்‌ பள்ளிப்படை 


பெயருடன்‌ ஈஸ்வரம்‌ என்ற வார்த்தையை சேர்த்து 


கோயிலின்‌ பெயர்‌ வழங்கப்பட்டது. பள்ளிப்படை 
கோயில்களை கண்டுபிடி ப்பதற்கு அங்குள்ள 
கல்வெட்டுகள்‌ உதவிபுரிகின்றன. 
பள்ளிப்படை கோயில்களின்‌ நிர்வாகம்‌ 

பள்ளிப்படை கோயில்களின்‌ நிர்வாகம்‌ 


"பாசுபதர்‌-லகுலீசர்‌" 
கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ இருந்துவந்துள்ளது. இம்முறை 
முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ இருந்துதான்‌ 
நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த பாசுபதர்கள்‌ 
சைவ சமயத்தின்‌ ஒரு பிரிவாக கருதப்படுகிறார்கள்‌. 


என்னும்‌ சைவத்‌ துறவிகளின்‌ 


பள்ளிப்படை கோயில்கள்‌ சில 


மடங்களின்‌ நிர்வாகத்தில்‌ கூட இருந்திருக்கிறது. 
பாசுபதர்‌ துறவிகள்‌ பள்ளிப்படை கோயில்களை 
நன்கு நிர்வகித்துக்‌ கொண்டும்‌, 


சைவ 


மூன்று வேளைப்‌ 


பூசை செய்துக்‌ கொண்டும்‌ வாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு அரசர்கள்‌ எண்ணற்ற தானங்களையும்‌ 
கொடைகளையும்‌ வழங்கி இருக்கிறார்கள்‌. 
சோழர்‌ கால பள்ளிப்படை கோயில்கள்‌ 
ஆதித்தேஸ்வரம்‌ 

முதலாம்‌ பராந்தக சோழன்‌ தன்‌ தந்தை 


அதித்த சோழனுக்கு காளத்தியில்‌ கோயில்‌ ஒன்றைக்‌ 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


610-190 03119 பு MMM 


| பண்ட சோழ நல்லூர்‌ 
னர வா அலு பட்‌ ன 
கட்டினான்‌.காளத்தி என்னும்‌ ஊர்‌ ஆதித்தய சோழன்‌ 
இறந்த ஊராகும்‌. இக்கோயில்‌ 
ஈஸ்வரம்‌ எனவும்‌ வழங்கப்படுகிறது. 


- கோதண்டராம 
அரிஞ்சிகை ஈஸ்வரம்‌ 


இராசராசன்‌ தன்‌ பாட்டனார்‌ 


வேலூர்‌ மாவட்டம்‌, 


முதலாம்‌ 
அரிஞ்சயருக்கு, 
பள்ளிப்படை கோயில்‌ ஒன்றை கட்டினார்‌. அரிஞ்சய 


மேல்பாடியில்‌ 


ஈஸ்வரம்‌ என அழைக்கப்பட்ட கோயிலுக்கு எண்ணற்ற 
கொடைகளை அளித்துள்ளார்‌. இந்த அரிஞ்சய சோழர்‌ 
வேலூர்க்கு அருகில்‌ ஆத்தூரில்‌ இறந்து போனவர்‌. 


உடையார்‌ இராசராசனின்‌ சமாதி 


உள்ள 


அருகே 
இராசராசனின்‌ 


கும்பகோணத்திற்கு 
உடையாரில்‌, முதலாம்‌ 
இருக்கிறதாக ஒரு கருத்து அவ்வூர்‌ மக்களிடையே 
நிலவுகிறது. ஒரு கோயிலை கண்டவுடன்‌ பள்ளிப்படை 
கோயில்‌ கூறிவிட முடியாது. 
அதற்குக்‌ வேண்டும்‌. 
உடையார்‌ வாழை தோப்பு என்னும்‌ இடத்தில்‌, ஒரு 
பெரிய சிவலிங்கம்‌, ஆவுடையார்‌ இன்றி வெறும்‌ 
பாணத்துடன்‌ இருக்கிறது. இதன்‌ அடிப்பகுதியில்‌ 
சில செங்கற்கள்‌ இருக்கின்றன. இந்த லிங்கத்தை 


சமாதி 


என்று எளிதாகக்‌ 


கல்வெட்டு ஆதாரங்கள்‌ 


முதலாம்‌ இராசராசனின்‌ பள்ளிப்படை என்று சில 
ஆராய்ச்சியாளர்களும்‌ ஊர்‌ மக்களும்‌ நம்புகிறார்கள்‌. 


சில ஆய்வாளர்கள்‌ அதே ஊரில்‌ உள்ள 


கைலாசநாதர்‌ என்னும்‌ சிவன்கோயில்‌ தான்‌ 


1 கா 


நெல்‌ என்பதை ஆங்கிலத்தில்‌ "பப்‌" 
என்று கூறுவார்‌. 


சோழர்‌ காலத்தில்‌, அரசு வேலையிலிருந்து, 
கூலி வேலை வரை நெல்‌ “சம்பளமாக” 
அளிக்கப்பட்டது. நீண்ட நாள்‌ கெடாது 
என்பதால்‌ 3000 ஆண்ருகளுக்கு முன்‌ 
சுமேரியாவிலும்‌ திணை அரிசி கூலியாகவும்‌, 
பணத்திற்கும்‌ பதிலாகவும்‌ கொடுக்கப்பட்டது. 


ஒன்று செய்யக்கூழய வேலைக்கு மேல்‌ 
போட்டுத்‌ தரக்கூழயத்‌ தொகைக்கு ”பழக்காசு” 
என்று பெயர்‌. ஒது சில தலைமுறைக்கு 
முன்பு வரை, கிராமப்புறங்களில்‌ 
வயல்‌ வேளைகளில்‌ ஈருபரும்‌ ௯லித்‌ 
தொழிலாளர்களுக்கு அறுவடையின்‌ போது 
"பழநெல்‌” அளிக்கபட்டுவந்துள்ளது. 


இதேப்‌ போன்று ஆங்கிலேயர்‌ கம்பெனி 
ஆட்சிக்‌ காலத்திலும்‌, போர்‌ வீரர்களுக்கு 
Daily Allowance எனப்பரும்‌ பழக்காசு, 


தினமும்‌ "பழ-நெல்‌”லாக கொருக்கப்பட்டது. 
ஆனால்‌ இவர்களின்‌ புத்தகத்தில்‌ பழ 
நெல்லை “சர்ச” எனக்‌ குறித்தனர்‌. ஒது 
கன்னடத்தில்‌ இருநீது உருவாகிய Bhakta 
என்ற சமஸ்கிருத சொல்‌. இதனை நBபிய்‌ 
என்றும்‌ பல இடங்களில்‌ குறிப்பிட்ருள்ளனர்‌. 
பின்பு போர்த்துக்கீசியர்கள்‌ இங்கிருந்து நெல்‌ 
விவசாயத்தை ஜாவா தீவுகளில்‌ அறிமுகம்‌ 
செய்துள்ளனர்‌. அங்கு நெல்லைப்‌ பாழ்‌ 
Paadi என்றே அழைத்தனர்‌. 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


bio usbejusy mmm 


இராசராசனின்‌ பள்ளிப்படை எனக்‌ கூறுகிறார்கள்‌. 
பால்குளத்து அம்மன்‌ கோயில்‌ தூணில்‌ உள்ள முதலாம்‌ 
குலோத்துங்கனின்‌ கல்வெட்டு "ஸ்ரீ இராசராச தேவர்‌" 
எழுந்தருளும்‌ இருமாளிகை என்று தெரிவிக்கிறது. இரு 
வேறுபட்ட கருத்துகள்‌ இராசராசனின்‌ பள்ளிப்படை 
பற்றி நிலவுகின்றன. 


திருப்புறம்பியம்‌ பள்ளிப்படை 


திருப்புறம்பியம்‌ பள்ளிப்படை கங்க அரசன்‌ 
முதலாம்‌ பிருதிவீபதிக்கு சோழ மன்னன்‌ முதலாம்‌ 
அதித்தனால்‌ எடுக்கப்பட்டதாகும்‌. 
பாண்டியர்களுடன்‌ நடந்த 
போரில்‌ தன்‌ உயிரை இழந்தவன்‌. வரலாறு பேசும்‌ 
திருப்புறம்பிய 
திருப்புறம்பியம்‌ என்னும்‌ கும்பகோணத்திற்கு அருகே 
அமைந்துள்ளது. 


இம்மன்னன்‌ 


போர்‌ கி.பி.880-ல்‌ நடந்ததாகும்‌. 


பஞ்சவன்‌ மாதேவி பள்ளிப்படைக்‌ கோயில்‌ 


கும்பகோணத்திற்கு அருகே உள்ள பட்டீஸ்வரம்‌ 
என்னும்‌ ஊரில்‌ முதலாம்‌ இராசேந்திரனின்‌ தாய்‌ 
பஞ்சவன்‌ மாதேவியின்‌ பள்ளிப்படை அமைந்துள்ளது. 
முதலாம்‌ 
எண்ணற்ற தானங்களை வழங்கியுள்ளான்‌. "பழையாறை 


இராசேந்திரன்‌ அக்கோயிலைக்‌ கட்டி 
முடிகொண்ட பஞ்சவன்‌ மாதேவி பள்ளிப்படை" என்று 
கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ இக்கோயில்‌ லகுலீச 
பண்டிதர்‌ என்னும்‌ சைவத்துறவியின்‌ நிர்வாகத்தின்‌ 


ள்‌ மேல்பாடி. கோவில்‌ கல்வெட்டு 


கீழ்‌ இருந்துள்ளது. 

கி.பி.11-ம்‌ நூற்றாண்டு முதல்‌ சாளுக்கிய 
சோழர்‌ (பிற்கால சோழர்‌) வரை வழிப்பாட்டில்‌ 
இருந்த கோயில்‌, தற்போது இராமசாமி கோயிலாக 
மக்களின்‌ வழிப்பாட்டில்‌ இருந்து வருகிறது. சோழர்கள்‌ 
காலத்தில்‌ இப்பள்ளிப்படை கோயில்‌ "பஞ்சவன்‌ 
மாதேவி ஈஸ்வரம்‌" என்றும்‌, பஞ்சவன்‌ மாதேவிச்சுரம்‌ 
என்றும்‌ அழைக்கப்பட்டது. 


மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ பள்ளிப்படை. 


சோழர்‌ குலத்தை வேர்‌ அறுத்த மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டி யனின்‌ பள்ளிப்படை, மதுரைக்கு அருகில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. சிறு கோயிலாக காணப்படும்‌ 
இதனை உள்ளூர்‌ மக்கள்‌ வழிப்பட்டு வருகிறார்கள்‌. 
அக்கோயிலை மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனுக்கு பின்‌ 
வந்த அரசர்களோ அல்லது அவனது அதிகாரிகளோ 
கட்டியிருக்கலாம்‌. 


பள்ளிப்படை கோயில்‌ அரசர்கள்‌ மற்றும்‌ 
அரசிகளுக்கு மட்டுமல்லாமல்‌ பொது மக்களுக்காகவும்‌ 
எடுக்கப்பட்டது. இவ்வகையான பள்ளிப்படை 
பாண்டிச்சேரிக்கு அருகில்‌ பண்டசோழ நல்லூர்‌ என்கிற 
திருமுடவன்‌ பள்ளி என்னும்‌ ஊரில்‌ அமைந்துள்ளது. 
இது திருமுடவன்‌ என்னும்‌ 


அமைக்கப்பட்டதாகும்‌. 


சிவப்பிராமணுக்காக 


ிஹரிட்‌8டஜர்‌/ ஐனவரி 2019 


610-190 63119 பு MMM 


"ஆனைத்‌ தோல்‌ போர்த்துப்‌ புலியின்‌ உரி உடுத்துக்‌ 
கானத்து எருமைக்‌ கருந்தலைமேல்‌ நின்றாயால்‌- 


வானோர்‌ வணங்க மறைமேல்‌ மறையாக, 
ஞானக்‌ கொழுந்தாய்‌, நடுக்கு இன்றியே நிற்பாய்‌ ! 

(வேட்டிவ வரி சிலப்பதிகாரம்‌ ) 
சிலப்பதிகாரத்தில்‌ இது கொற்றவையைப்‌ 
பற்றிய குறிப்பு. அதற்கு முற்பட்ட இலக்கியங்களில்‌ 
கொற்றவையைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ மறைமுகமாகவே 
காட்டப்பட்டிருக்கின்றது. கலித்தொகையில்‌ 
"கொற்றி" எனவும்‌, அகநானூற்றில்‌ "ஓங்கு புகழ்‌ 
கானமர்‌ செல்வி" எனவும்‌, பதிற்றுப்பத்தில்‌ "உறுகெழு 
மரபின்‌ அயிரை" எனவும்‌, குறுந்தொகையில்‌ "விறல்‌ 
கெழு சூழி" எனக்‌ குறிப்பிடப்படுபவை அனைத்தும்‌ 

கொற்றவையே என்று அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌, 
முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ என 
நானிலம்‌ அதன்‌ நிலை திரிந்த வறண்டப்‌ பகுதியே 


பி 


பாலை எனக்‌ கருதப்படுகின்றது. கொற்றவை, குறிஞ்சி 
நிலத்தின்‌ கடவுளாக முதலில்‌ அறியப்பட்டாலும்‌, 
குறிஞ்சி திரிந்து பாலையாகி, அப்பாலை நிலத்தின்‌ 


கடவுளாகவே கொற்றவை வணங்கப்பட்டாள்‌. 


னஃ ட்‌ ப 


அவளே 
இனத்திற்குக்‌ 
கொடுக்கும்‌ தெய்வமாகவும்‌ விளங்கியதாகச்‌ சங்க 


பாலை நிலத்தில்‌ வாழும்‌ மறவர்‌ 
குலதெய்வமாகவும்‌, வெற்றியைக்‌ 
நூல்கள்‌ கூறுகின்றன. முதலில்‌ உருவமில்லா வழிபாடு 
கொற்றவையாக, 8 கரங்களில்‌ பல ஆயுதங்களை ஏந்தி 
(வில்‌ வாள்‌, சூலம்‌, விவசாயத்திற்குப்‌ பயன்படும்‌ 
கலப்பை போன்ற ஆயுதங்கள்‌) வழிபடப்பட்டாள்‌ 
வேத காலத்திற்குப்‌ பிறகு சமஸ்கிருதத்தின்‌ தாக்கத்தால்‌ 
கொற்றவை பல வடிவங்களைப்‌ பெறுகின்றாள்‌. 
முதலில்‌ சிங்கக்‌ 


கொடியும்‌, பசுங்கிளியும்‌ 


ஏந்தி கலைமானின்மீது ஏறி, பேய்கள்‌ புடைசூழ 


வலம்‌ வருபவள்‌ எனப்பட்டாள்‌. காண்பவர்க்குப்‌ 


ஜெெரிட்டேஐர்‌/ உனவரி 2019 


610-196 63119 பு MMM 


பயத்தை அளிக்கும்‌ தோற்றத்துடனும்‌ முகத்துடனும்‌ 


உருவகப்படுத்தப்பட்டாள்‌. அவளுக்குத்‌ தன்னையே 
பலி கொடுத்தும்‌, தன்‌ உடம்பின்‌ தசையை 
அர்ப்பணித்தும்‌ மறவர்‌ வணங்கினர்‌. வேத காலத்தில்‌ 


கொற்றவை, திருமாலின்‌ தங்கையாகவும்‌, முருகனுக்கு 
அன்னையாகவும்‌, எருமைத்தலை கொண்ட மகிசனை 
வதம்‌ செய்யும்‌ போது மகுிஷமர்த்தினியாக மாற்றங்கள்‌ 


பெறுகின்றாள்‌. 


கோயிலில்‌ தனி தெய்வமாக வணங்கப்பட்ட 
கோட்ட 


கொற்றவை, தெய்வமாக மாற்றம்‌ 
அடைகின்றாள்‌. எட்டு கரங்களுடன்‌ காட்டப்பட்‌! 
கொற்றவை, நான்கு கரங்களுடன்‌ ஆயுதங்கள்‌ 


இன்றி, திருமாலுக்குரிய சங்கும்‌ சக்கரமும்‌ மட்டுமே 
கொடுக்கப்படுகின்றாள்‌. தற்போது காணக்கிடைக்கும்‌ 
மகிசமர்த்தினி 
மற்றும்‌ துர்கையின்‌ கலப்புக்களாகவே கிடைக்கின்றன. 
இவ்வகையில்‌ இரண்டு 


கொற்றவை உருவங்கள்‌ கொற்றவை, 
கொங்கு நாட்டின்‌ 


துர்கைகளைக்‌ காண்போமா. 


வனதுர்கை 

இந்த வனதுர்கை கொங்கு நாட்டில்‌ ஒரு 
கிராமத்தில்‌ தனி கோயிலில்‌ வழிப்பாட்டில்‌ 
இருக்கின்றாள்‌. ஊரின்‌ ஒதுக்குப்புறமாக ஒரு சிறிய 
கோயில்‌. அதிக பாதுகாப்பு எதுவும்‌ இல்லை. 
இவள்‌, சோழர்கள்‌ காலத்தைச்‌ சார்ந்தவள்‌ எனக்‌ 
கருதப்படுகின்றாள்‌. மேல்‌ இருக்கரங்களில்‌ சங்கும்‌ 
சக்கரமும்‌ (விஷ்ணுவைப்‌ போல்‌ அன்றி இரண்டும்‌ 
இடம்‌ மாறி இருக்கின்றன), கழ்‌ இருக்கைகளில்‌ ஒன்று 
அபய முத்திரையுடனும்‌ மற்றொன்று இடுப்பிலும்‌ 


வைத்துக்‌ காணப்படுகின்றாள்‌. 


அணிகலன்களாகக்‌ கழுத்தில்‌ ஆபரணமும்‌, 
பூணூலும்‌, காதில்‌ ஆபரணமும்‌ காட்டப்பட்டு 
உள்ளது. ஆடையாக மார்புகச்சும்‌ இடையில்‌ அரை 
ஆடையும்‌, 
காலின்‌ அருகே நிற்கின்றது. எருமைத்தலை (அசுரன்‌ 
மகிஷன்‌) மீது சுமார்‌ எட்டு அடி உயரத்தில்‌ நின்ற 
நிலையில்‌ காணப்படுகின்றாள்‌. 


விஷ்ணு துர்கை. 


துர்கையின்‌ வாகனம்‌ சிங்கம்‌ வலது 


இந்தத்‌ துர்கையும்‌ கொங்கு நாட்டில்‌ ஒரு 
கிராமத்து திறந்தவெளி கோவிலில்‌ இருக்கின்றாள்‌. 


காலத்தால்‌ பிற்பட்டவள்‌. பலகைக்‌ கல்லில்‌ புடைச்‌ 


சிற்பமாக மகிஷன்‌ தலை மீது நின்ற திருக்கோலம்‌. 
உயரம்‌ சுமார்‌ 7 அடி. மேல்‌ இருக்கைகள்‌ சங்கு 
சக்கரத்துடனும்‌, கழ்‌ ஒன்று 
நிலத்தை நோக்கியும்‌ மற்றொன்று தொடையின்‌ மீது 
இருத்தியும்‌ காணப்படுகின்றாள்‌. காதில்‌ குண்டலமும்‌, 
கழுத்தில்‌ ஆபரணமும்‌ அணிந்து இருக்கின்றாள்‌. 
இடையில்‌ அரை ஆடையும்‌ மார்புக்கச்சும்‌ அணிந்து 
இருக்கின்றாள்‌. 


இருக்கைகளில்‌ 


மாம. 


1620 ஆம்‌ கணட ஏப்ரல்‌ பதினாறாம்‌ 
நாள்‌, இரகுநாத நரயக்கர்‌, 
நான்காம்‌ கிருஸ்தியனுக்கு பொன்னோலை 
ஒன்றை நட்புறவு கழதமாக ௮னுப்பி வைத்தார்‌. 
ஒக்கழதம்‌ கவர்னர்‌ ஓவஜெட்டே மூலமாக 
மன்னரைச்‌ சென்றடைந்தது. 

இது பனையோலை போன்று தங்கத்‌ 
தகட்ழல்‌ தமிழில்‌ எழுதி, ”ஸ்ரீரகுனாத” 
என்ற மன்னரின்‌ கையெழுத்து தெலுங்கிலும்‌ 
காணப்படுகின்றது. ஒக்கழதம்‌ வாழ்த்து 
செய்திகளுடன்‌ ஆரம்பிக்கிறது. மேலும்‌, 
டென்மார்க்‌ அரசோரு நட்பு பாராட்ட எண்ணம்‌ 
கொண்முள்ளதையும்‌, ஹாலந்து தளபதிக்கு 
பல்லக்கு தந்துள்ளதையும்‌, டென்மார்க்‌ மக்கள்‌ 
வந்து குழயேற தரங்கம்பாழயை ஏற்பாரு 


செய்துள்ளதையும்‌ குறிபீபிருகின்றது. இதற்காக 
ஆண்டொன்றுக்கு 2500 


வரியாக பகோடா 
தங்கக்காசு அளிக்கப்பட்டது. 

மேலும்‌ மிளகு ஏற்றுமதி செய்யவும்‌, 
அதை யாரும்‌ தருக்காத வகையில்‌ மற்ற 
ஏற்பாருகள்‌ செய்துள்ளதையும்‌ குறிபீபிருகின்றார்‌. 
போர்த்துக்கீசியரகளுக்கு ஏற்கனவே நடந்த 
கடையூறுகளுக்காகத்‌ தண்டம்‌ வாங்கியதையும்‌, 
மேலும்‌ பல பரிசும்‌ பொருட்களாக பீதாம்பரம்‌, 
புருரூதுப்பட்ட, படாங்க பச்சவடம்‌, எழுத்தும்பட்ற, 
சமதாரு, தோப்பாக்கத்தி, சிங்க உருவக்‌ கடாரி, 
ரூகக்‌ கடாரி, சினகரம்‌ ஆகியவை இந்தக்‌ 
கழதத்துடன்‌ ௮னுப்புவதாகவும்‌ கூறுகிறது. ஒது 
பின்பு 1845ல்‌ 12 1/2 லட்சம்‌ ரூபாய்க்கு 
ஆங்கிலேயரிடம்‌ விற்கப்பட்டது. 

மேலும்‌ ஒக்கழதத்தில்‌ டென்மார்க்‌ 
மக்கள்‌ இங்கு வந்து குழயேறவும்‌, பூர்வமான 
பொருட்கள்‌ இங்குக்‌ கிடைப்பின்‌ வற்றை ஒங்கு 
அனுப்பவும்‌ இங்கு இருக்கும்‌ பொருட்களை 
அங்கு அனுப்பவும்‌ ஒப்புதல்‌ அளித்துள்ளார்‌. 
கப்‌பொன்னோலை தற்போது கோபன்ணேகன்‌ 
நகரிலுள்ள மன்னரின்‌ ஆவணக்‌ காப்பகத்தில்‌ 
பாதுகாப்பாக உள்ளது. 


ஹெரிட்‌8டஐர்‌ / ஜனவரி 2019 


டென்மார்க்‌ மன்னர்‌ 


bio usbejusy mM 


பிரம்மதேசத்தில்‌ ஒரு நாள்‌.. 


- அ, வேலுப்பிள்ளை 


பிரம்மதேசம்‌ என்னும்‌ இவ்வூரில்‌ தான்‌ மாமன்னர்‌ 


இராஜேந்திர அவரின்‌ மனைவியான 
வீரமாதேவியும்‌ தங்கள்‌ இறுதிக்‌ காலத்தைக்‌ கழித்தனர்‌ 


என்பது மட்டுமே வரலாற்றுச்‌ செய்தி மற்றவை 


சோழரும்‌, 


உரையாடல்‌ என்‌ கற்பனையே. 


பிரம்மதேசத்து ஏரிக்‌ கரையோரமாக உள்ள 


இடம்‌ : 


புளியந்தோப்பு. 

இராஜேந்திரர்‌ : வீரமாதேவி! அடியே! அந்த நாள்‌ 
ஞாபகமிருக்கிறதா? 

வீரமாதேவி எந்த நாளினைச்‌ சொல்கிறீர்கள்‌? 
மன்னரே. 


இராஜேந்திரர்‌ : ஹா... எந்த நாளா?... மனமெல்லாம்‌ 
கரை புரண்டோடும்‌ நான்‌ 
அலைபாய்ந்து கொண்டிருந்த 
நானே, தேடித்‌ தேடிச்‌ சலித்த நேரம்‌. அரண்மனை 
சேடிகள்‌ உண்டு... 


காட்டாறாம்‌... 
நேரம்‌. என்னை 
உண்டு, பொன்னிட்டால்‌.. 
பொத்தியணைக்கிற பொண்டுகள்‌ உண்டு.. எனினும்‌ 
நான்‌ எனக்குள்‌ மருகிக்‌ கிடந்த நேரம்‌... உன்னை 
உன்னைத்தான்‌, அதோ... அந்த வேங்கி நாட்டிற்குச்‌ 


செல்லும்‌ வழியில்‌ பாலாற்றங்கரைதனில்‌ சந்தித்தேன்‌. 
வீரமாதேவி : ஆ.. அந்தச்‌ சந்திப்பு? 


வீரமாதேவி! அந்தச்‌ சந்திப்பினை 
நள்ளிரவு நேரம்‌, ஆற்றங்‌ 


இராஜேந்திரர்‌ 
ஞாபகப்படுத்திப்பார்‌? 


கரையருகே பிள்ளையார்‌ கோவிலருகே என்‌ 
குதிரையிலிருந்து இறங்கி.. எங்கேனும்‌ மனிதர்கள்‌ 
தட்டுப்படமாட்டார்களா? என நான்‌ தவித்துக்‌ 


கொண்டிருந்தபொழுது... 2 உதடுகள்‌ இரண்டும்‌ 
உணவருந்தி இரு நாட்களாகிவிட்ட களைப்பினில்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று ஓட்டிக்‌ கொண்டிருந்த கோலம்‌. 
நேராகப்‌ பாருங்கள்‌..! நேராகப்‌ பாருங்கள்‌! என்கிற 
குரல்‌ மட்டும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தது. நீண்டிருந்த 
பாதையில்‌ ஆளரவமே இல்லை. குரல்‌ கேட்ட 
திசை 
கொட்டினாற்‌ போன்று.. வெளிச்சமாக இருந்தது ! 


நோக்கித்‌ திரும்பினால்‌, வெண்முத்துக்கள்‌ 
உன்‌ புன்னகையின்‌ வெளிச்சம்‌ அது ! அந்த வெளிச்சம்‌ 
அன்று பசியாற்றிற்று ! அன்று! 
அன்றிலிருந்து தானே... நான்‌ நானாக மாறினேன்‌ ! 
தேவி ! 


தான்‌... என்‌ 


வீரமாதேவி 
இதனையே சொல்லிக்‌ கொண்டிருக்கப்போகிறீர்கள்‌? 


இன்னும்‌ எத்தனைக்‌ காலம்‌ தான்‌ 


இராஜேந்திரர்‌ : இன்னும்‌ இருக்கிற காலமெல்லாம்‌... 


இதனை... இதனைத்தான்‌ சொல்லிக்‌ கொண்டிருப்பேன்‌. 
தேவி ! 

வீரமாதேவி : நான்‌ கட்டழகில்லை... 

இராஜேந்திரர்‌ என்னைக்‌ கட்டி விடும்‌ அழகு 
இருக்கிறது. 


வீரமாதேவி : நான்‌ மற்றவர்‌ போலக்‌ கண்ணுக்கினியவள்‌ 


ெெரிட்டடஐர்‌/ உனவரி 2019 


610-196 63119 பு MMM 


இல்லை. 


என்‌ 


இராஜேந்திரர்‌ 
இருக்கிறாய்‌. கண்மணி. 


கண்ணுக்கு இனியவளாக 


வீரமாதேவி: மற்றவர்போலக்‌ கவர்ச்சியில்லை. 


இராஜேந்திரர்‌ : எது கவர்ச்சி ? தேவி ! விதவிதமாகப்‌ 
பட்டாடைகள்‌ மட்டுமே கட்டி பவனி வருவதுவா 
கவர்ச்சி? வண்ணச்‌ சாந்துகள்‌ குழைத்து... விழியெங்கும்‌ 
அஞ்சனம்‌ தீட்டி... காண்போரைக்‌ கவர்கின்ற விதமாக 
நடமாடிக்‌ கொண்டிருப்புதுவா கவர்ச்சி 2... இல்லை.. 
இல்லைவேயில்லை தேவி ! 


வீரமாதேவி : நான்‌ நிறத்தால்‌ கறுப்பி 2 


இராஜேந்திரர்‌ : 

இந்தச்‌ சோழ 
இருக்கிறது... 
ம்ம்ம்‌... இன்னும்‌ 


கூறப்போகிறாயோ 2.. 


ஹா.. கருங்கற்பாறைகளே இல்லாத 

தேசமே கறுப்பாகத்தானம்மா 
நானும்‌ தானே கண்ணே கறுப்பு... 
என்னென்ன காரணங்களைக்‌ 


சொல்‌ தேவி ! 


வீரமாதேவி 


சுற்றிலும்‌ 
அதிகாரிச்சிகள்‌ என்ற பெயரில்‌ பெண்கள்‌... 


அரண்மனைக்கு வந்தால்‌ உங்களைச்‌ 


அமைச்சர்கள்‌, படைவீரர்கள்‌... 


இராஜேந்திரர்‌ ஹாஹா.... நினைத்தேன்‌... 
தேவி! நினைத்தேன்‌ ! வீரமாதேவி ! அதோ அந்த 
அதிகாரிச்சிகளில்‌ நீ. மன்னிக்கவும்‌ 
இராஜேந்திர சோழரின்‌ திருமதி... வீரமாதேவியாரான... 
நீங்கள்‌ பணியமர்த்திய பெண்களும்‌ உண்டு! தேவி ! 


வீரமாதேவி : ஆனால்‌... 


இராஜேந்திரர்‌ : ஆனால்‌... என்ன ? ஆனால்‌... ஒன்று 
புரிகிறது ! தேவி ! எந்தை ஸ்ரீ ராஜராஜசோழர்‌... தான்‌ 
கட்டிய இராஜராஜேச்வரத்தில்‌ கல்வெட்டினில்‌... யான்‌ 
கொடுத்தனவும்‌... 
என்று ஏன்‌ கல்வெட்டினாரென்பது, 
புரிகிறது? 


எம்பெண்டுகள்‌ கொடுத்தனவும்‌... 
இப்போது 


வீரமாதேவி: அப்படி யெனில்‌... நான்‌ கருதுவது... தவறு 
என்கிறீர்களா? நான்‌ பட்ட மகிக்ஷி கூட இல்லை... 


இராஜேந்திரர்‌ நிச்சயமாகத்‌ தவறுதான்‌... 
தேவி ! இப்படித்தான்‌ 
என்று உலகமே கருதிக்‌ கொண்டிருக்கையில்‌... நான்‌ 


ஹா... 
பெண்கள்‌ எல்லோருமே 


உன்னிடம்‌ தானே இராசாங்க காரியங்களைப்‌ பற்றி 


ஆலோசித்தேன்‌. என்ன மெளனமாக இருக்கிறாய்‌ ? 


வீரமாதேவி : ம்ம்‌... 


இராஷேந்திரர்‌ 
திருமணம்‌ தள்ளிக்‌ கொண்டே போகிறதே ? என்று 


இளவரசி அம்மங்காதேவியின்‌ 


நான்‌ வருந்துகையில்‌... பட்டமகிக்ஷி பேசாமலிருக்க... 
வரிந்து கட்டிக்‌ 
அன்னாபிசேகம்‌ 


கொண்டு ஆலயங்களிலெல்லாம்‌... 
செய்தவள்‌ நீயல்லவா?... உழவாரப்‌ 


பணி செய்தாய்‌...! எத்தனை... எத்தனை ஆலயங்கள்‌... 


சோழதேசத்தில்‌ இருக்கிறது என்பதனை எனக்குக்‌ 
காட்டியவளே நீதானேயம்மா ! நிவந்தங்கள்‌ வழங்க 
வேண்டி நிர்ப்பந்தித்தாய்‌...! தென்னாடுடைய 


சிவனுக்கு ஆலயம்‌ எழுப்ப வேண்டுமென அடிக்கல்‌ 
நாட்டினாய்‌ ? சோழ தேசத்தின்‌ பண்டாரமே காலியாகி 
விடுமோ? சோழ தேசத்தின்‌ தனாதிகாரி 
அருள்மொழிப்பட்டன்‌ குறுக்கே வரும்போது 
பண்டாரத்திலிருந்து செலவிட்டவள்‌ 


எனச்‌ 


உன்‌ 


வீரமாதேவி: ம்ம்ம்‌... சொல்லிக்காட்டுகிறீர்களா? 


இராஜேந்திரர்‌ இல்லை தேவி ! 


சொல்லிக்‌ காட்டுவதல்ல என்‌ நோக்கம்‌. என்னைப்‌ 


எதனையும்‌ 
புரிந்து கொள்ளேன்‌ என்கிறேன்‌. வேறொன்றுமில்லை. 


வீரமாதேவி : நான்‌ உங்களைப்‌ புரிந்து கொள்ளவில்லை 
என்கிறீர்களா? 


இராஜேந்திரர்‌ : நான்‌ அப்படிச்‌ சொன்னேனா? தேவி! 
நீயே கேள்விகளைத்‌ தொடுக்கிறாய்‌... பதில்கள்‌... நீ 
எதிர்பார்த்தபடி யே வர வேண்டுமென நினைக்கிறாய்‌... 
தேவி ! 


தவறானவையென... நான்‌ கருதவேயில்லை. அப்படிக்‌ 


உன்‌ நினைவுகள்‌... நினைப்புகள்‌ 
கருதியிருந்தால்‌... வேங்கி நாட்டிலே இருக்கிற என்‌ 
தங்கை குந்தவையின்‌ செயல்களைப்‌ பற்றியெல்லாம்‌... 
நான்‌ உன்னிடம்‌ ஆலோசித்திருக்க மாட்டேனே ? 


வீரமாதேவி : அப்படியெனில்‌... நீங்கள்‌ குற்றமெதுவும்‌ 
செய்யவில்லை ? நான்‌... நான்‌ மட்டும்‌ தான்‌ குற்றவாளி 


என்கிறீர்களா? 

இராஜேந்திரர்‌: ஹா... போதும்‌ தேவி போதும்‌... 
அதோ... கங்கை கொண்டதும்‌... கடாரம்‌ 
கொண்டதும்‌... எல்லாம்‌ போதும்‌ ! போதும்‌! 
என்றுதான்‌... ஏகாந்தமாக உன்னுடன்‌ வாழ 
வேண்டுமென்று எண்ணித்தான்‌ இங்கே கச்சிநகர்‌ 


விட்டு முப்புது காத தூரம்‌ தாண்டி வந்து... இதோ 
இந்தப்‌ பிரம்மதேயத்தில்‌ அமர்ந்திருக்கிறோம்‌... / 
இப்போதும்‌... தேவி ! நீ பேருக்கேற்றாற்‌ போல 
வீரமாதேவிதான்‌... அதிலெனக்கு சந்தேகமே இல்லை 
தேவி ! ஆனால்‌... அன்று ஹொட்டுரில்‌ நீ நடத்திய 
உன்‌ பழைய வாள்‌ வீச்சு வேண்டாம்‌ ? பகைவர்களை 
ஓடஓ! 
ஈட்டியவளே ! என்‌ இனிய வீரமாதேவி ! பழந்தீவு 


விரட்டி ஈட்டியைக்‌ கொண்டே வெற்றியைப்‌ 


பன்னீராயிரம்‌ வென்று வரக்‌ கடலோடிய... 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


610-196 03119பு MMM 


நானே... எல்லாம்‌ போதுமென்று... உன்னை நாடி 


வந்திருக்கும்போது... இப்போதும்‌... நீ போர்ப்பரணி 


பாடாதே ? என்‌ கண்மணி ! 
வீரமாதேவி : நானா? போர்ப்பரணி பாடுகிறேனா? 


இராஜேந்திரர்‌ போர்பரணி 
இதுவல்ல என்கிறேன்‌ தேவி ! அன்று வேங்கிக்கும்‌,, 


செல்லுகையில்‌... 


பாடும்‌ நேரம்‌ 
கங்கபாடிக்கும்‌ 
சோர்ந்திருந்த 

குதிரையோட்டினாய்‌...! 


நான்‌ 
பொழுதுகளிலெல்லாம்‌... 
நான்‌ ஒரு குழந்தையைப்‌ 
உன்‌ பின்னால்‌ அமர்ந்தபடி... 


நீதானே 


போல்‌ அல்லவா? 
உன்னை மட்டுமல்ல... நம்‌ சோழ தேசத்தினையும்‌... 
பிற நாடுகளையும்‌ வேடிக்கை பார்த்தபடி வந்தேனே.. 
அந்த நாட்களைப்‌ போல வேண்டுமடி நீ எனக்கு ! 
என்கிறேன்‌... 


வீரமாதேவி : வயதானாலும்‌... வக்கணைப்‌ பேச்சுக்குக்‌ 
குறைச்சலில்லை... மன்னருக்கு... 


இராஜேந்திரர்‌ அதெப்படியடீ குறையும்‌... நீ 
என்‌ அனுக்கியான பொழுதிலிருந்துதான்‌... நான்‌... 
நானாகவே இருக்கிறேன்‌ ! என்பதனை நீ அறிவாய்‌ 
தானே ? அதோ... அங்கே பார்‌... தேவாரம்‌ பாடிய 
சுந்தரர்‌ நடந்து களைத்தபோது... வன்தொண்டனுக்கு 
கட்டுச்சோறு கொடுத்து... கூடவே நீரூற்றும்‌ 
தோண்டிக்‌ கொடுத்த பனங்காட்டூர்‌ ஈசன்‌ இருக்கும்‌ 
இடம்‌ ஒரு பக்கத்தில்‌... இதோ இங்கே பாந்‌.. யாம்‌ 
வெட்டிய சோழகங்கம்‌ போல இல்லையென்றாலும்‌... 
ஓரளவிற்க்கு எம்மக்களின்‌ தாகம்‌ தீர்க்றெ ஏரிக்‌ கரை... 
சுற்றிலும்‌ பழமரங்கள்‌ ! நிழல்‌ தரக்‌ காத்திருக்கிற 
புளிய மரங்கள்‌... அதோ நிசும்பசூதனிக்கு இணையான 
அந்தக்‌ கிராமதேவதை... போதும்‌ வீரமாதேவி 1... 
இம்மக்களோடு மக்களாய்‌... யாம்‌ வாழ்ந்து விடுவோம்‌! 
இன்னும்‌ கொஞ்ச காலம்‌ தான்‌... கொஞ்சலோடுதான்‌ 
இருப்போமே ! தேவி ! 


வீரமாதேவி இன்னும்‌ எத்தனைக்‌ காலம்‌ தான்‌ 
இப்படியே இருப்பது இராஜேந்திரரே 2 


இராஜேந்திரர்‌ : 
தலை நிமிர்ந்து விட்டனர்‌. இன்னும்‌ சிறிது காலம்‌ 
அதற்குள்‌ அவர்களே ஆட்சி நடத்துவர்‌... 
பிறகென்ன ? நாமிருவர்‌ தானடியே!... இன்னும்‌ ஒரு 


இதோ.. நம்‌ பிள்ளைகள்‌ மூவரும்‌ 
தான்‌.. 
நூற்றாண்டு வாழ்ந்துதான்‌ பார்ப்போமே! கண்மணி ! 
வீரமாதேவி : பிறகு... 

பிறகென்ன பிறகு... 
நாம்‌ இருக்கும்‌ 


இடந்தேடி வராமலா போய்‌ விடுவார்கள்‌. நாம்‌... 
இன்றிருக்கும்‌ இடத்திலிருந்தபடி... நாம்‌ என்னென்ன 


இராஜேந்திரர்‌ ஹாஹ்ஹா... 


நம்மைப்‌ போல... எவராவது..... 


பேசியிருப்போமென்றெல்லாம்‌... 


நினைக்காமலா? 


போய்‌ விடுவார்கள்‌. காத்திருப்போம்‌... நம்மைப்‌ 


போலவே 
அவர்களுக்குச்‌ 
அதுவரைக்கும்‌ அந்த ஏரிக்கரையும்‌... இந்தப்‌ புளிய 
மரங்களும்‌... அதனருகே அந்தக்‌ கயிலை ஈசனும்‌... 


எவராவது கண்டிப்பாக வருவார்கள்‌! 


சாட்சி சொல்லுவதற்காகவது... 


கல்லாகவேனும்‌ இருப்பார்கள்‌ ! தேவி ! 
வீரமாதேவி : அப்படியா? எம்மானே ! 


இராஜேந்திரர்‌ : ஆம்‌ ! நம்பு தேவி ! நம்பிக்கை 


தானே வாழ்க்கை... வீரமாதேவி ! (முற்றும்‌) 


மின்னிதழ்‌ உருவாக்கத்தில்‌ 
உ தவியோர்‌ 


திருமதி. சிவகாமி 


A.T மோகன்‌ 
காரத்திக்‌ புகழேந்தி 


பா. ராஜசேகர்‌ 


ஹரிணி திருவேங்கடம்‌ 
(11 ஆம்‌ வகுப்பு) 


திரு. வேலுதரன்‌ 
Ar. வித்யாலட்சுமி 


A.T மோகன்‌ 


கிரு. பச்சையப்பன்‌ 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


fio sbejui oY MMM 


அறிட்டாபட்டியிலிருந்து 
வரைக்கும்‌, குலதெய்வங்களைப்‌ 


HE, 


அழகர்கோயில்‌ 
பற்றியும்‌, 
பற்றியும்‌, 
அக்குலதெய்வங்களை வணங்கும்‌ சமகம்‌ பற்றியும்‌ 


அக்குலதெய்வங்களின்‌ வாகனங்கள்‌ 


பேசுகின்றன. 


குலதெய்வத்திற்காக வேண்டுதலின்‌ பேரில்‌ 
விழாக்களின்‌ போது நேர்சைக்காக நிறுத்தப்படும்‌ 
நூறு, ஆயிரம்‌ குதிரைகள்‌ (பொம்மைகள்‌) சமூகத்தின்‌ 
வரலாற்று எச்சங்களை வாய்மொழிக்‌ கதைகளாக 


பேசுகின்றன. உதாரணமாக... 


குதிரையின்‌ மீது அமர்ந்தவாறு இருக்கும்‌ 
குலதெய்வங்கள்‌ பெரும்பாலும்‌ வணிகச்‌ சமூகங்களினால்‌ 
சொல்லப்படுகிறது. 
எடுத்துக்‌ 
கொண்டால்‌, இத்தெய்வம்‌ நீர்நிலைகளைக்‌ காக்கும்‌ 


வணங்கப்படுபவையாகச்‌ 
ஐய்யனார்‌ என்னும்‌ சிறுதெய்வத்தை 
காவல்‌ தெய்வமாகவும்‌ வயல்வெளிகளைக்‌ காக்கின்ற 
வளமைத்‌ தெய்வமாகவும்‌ இருவேறு சமூகத்தாராலும்‌, 
வேட்டைத்‌ தெய்வமாக மற்றொரு சமழகத்தினராலும்‌ 
கொண்டாடப்படுகின்றார்‌. 
காவல்‌ தெய்வமாக இருக்கும்‌ ஐய்யனார்‌ 
குதிரையில்‌ ஊரை வலம்‌ வருபவராக இருப்பதையும்‌ 
வேடுவர்களின்‌ வேட்டைத்‌ தெய்வமாக இருக்கும்‌ 
கொடூர இருப்பதைக்‌ 
காணலாம்‌. மேலும்‌ வரலாற்றில்‌ ஐய்யனார்‌ என்பதன்‌ 


ஐய்யனார்‌ நாய்களுடன்‌ 


3ம்‌ 1 விம்‌ ஆட்பட பல்பு ப 


மூலச்சொல்‌ சாத்தன்‌ என்பதன்‌ அடிப்படையிலும்‌, 


்‌ சாத்தன்‌ என்பது புத்தரைப்‌ குறிக்கும்‌ என்பதன்‌ 
அடிப்படையிலும்‌ ஐய்யனார்‌ பெளத்தர்களாலும்‌ 
வழிபடப்பட்டிருக்கிறார்‌. சமணர்களினாலும்‌ 
வழிபடப்பட்டிருக்கிறார்‌. 


பெஎத்த ஐய்யனார்‌ குதிரையிலும்‌, சமண ஐய்யனார்‌ 
யானையிலும்‌ வலம்‌ வருபவர்களாக இருக்கின்றனர்‌. 
ஐய்யனார்‌ சமய தெய்வமாகக்‌ 
கருதப்படுகிறது. சாத்தன்‌ மற்றும்‌ சாஸ்தா என்பது 
புத்தரைப்‌ குறிக்கும்‌. பிற்காலத்தில்‌ தமிழகத்தில்‌ 
பெஎத்தம்‌ செல்வாக்கு இழந்து இந்து மதத்தோடு 
(சைவம்‌, வைணம்‌) இணைந்தபோது "சாத்தன்‌"... 


பெளத்த 


1. கிராமப்புறங்களில்‌ காவல்‌ தெய்வமாகவும்‌, 
கோவில்களில்‌ பரிவார 


தெய்வமாகவும்‌ மாறிப்போனார்‌. 


2. பெருந்தெய்வக்‌ 


3. தமிழகத்தின்‌ பெரும்பாலான இடங்களில்‌ 
ஐய்யனார்‌ குதிரையுடன்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 
மூன்றாவதாகச்‌ சாஸ்தா, சிவன்‌ எனும்‌ 
பெருமதக்‌ கடவுளின்‌ மூன்றாவது மகனாக அரிகர 
புத்திரனாக முருகனுக்கு அடுத்ததாக) 
மாறிப்போனார்‌. புலி அவருக்கு வாகனமாகிப்போனது. 
அரிட்டாபட்டியை ஒட்டி அமைந்துள்ளது. 
கழுஞ்சமலை. இந்த மலையில்‌ தான்‌ சமண படுகைக்கான 


(விநாயகன்‌, 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


bio usbejusy mmm 


புடைப்பு சிற்பம்‌ உள்ளது. சமணப்படுகையையும்‌, 
புடைப்புச்‌ சிற்பங்களையும்‌ தேடிச்‌ சென்ற எனக்குக்‌ 
காவல்‌ கருப்புவை கண்டது ஒரு போனஸ்‌ தான்‌. 
கிரானைட்‌ கொள்ளைகளிடமிருந்து. இந்தக்‌ காவல்‌ 
கருப்புதான்‌ இம்மலையைக்‌ காத்துவருவதாக அவ்வூர்‌ 
விவசாயி அயோத்தி சொன்ன கதைகள்‌ நிறைய... 
2.ஏ.எஸ்‌ சகாயம்‌ ஒரு காவல்‌ தெய்வமாகத்தான்‌ 
பார்க்கப்படுகிறார்‌. 


காவல்‌ கருப்புவை செல்போன்‌ காமிராவில்‌ 
பதிவு செய்த போது 


குறிப்பு: கிராமங்களில்‌ நான்‌ காண்கின்ற சிறுதெய்வங்கள்‌, 
மக்களோடு மக்களாகத்‌ திறந்தவெளியில்‌ எளிமையாக 
வாழ்கின்றன. 


பெரிய பெரிய சடங்குகளும்‌ பஜனைகளும்‌ 
தத்துவங்களும்‌, மிரட்டும்‌ 
மெய்யியல்‌, இறையியல்‌ சித்தாதங்கள்‌ ஏதும்‌ இல்லாத, 
புராணங்களுக்கு அப்பாற்பட்டு 
இயல்பான ஓட்டத்தோடு ஒன்றி வாழும்‌ தெய்வங்கள்‌ 


இவை. 


சம்பிரதாயங்களும்‌. . 


வாழ்க்கையின்‌ 


மதனிமார்‌ கதையும்‌ .. கன்னிமார்‌ தெய்வங்களும்‌ 


நம்மிடையே தாய்வழிச்‌ சமூக மரபின்‌ 
நீட்சியாகவோ அல்லது எச்சமாகவோ எஞ்சி நிற்பது 
ஏறக்குறையத்‌ தமிழகத்தின்‌ 


கிராமங்களிலும்‌ பெண்‌ தெய்வங்கள்‌ 


"பெண்‌ தெய்வங்கள்‌". 
எல்லாக்‌ 
காணக்கிடக்கின்றன என்பது மட்டுமல்லாமல்‌ சிறு 
தெய்வ வழிபாட்டு வழியிலான நாட்டார்‌ தெய்வங்களில்‌ 
இருப்பதையும்‌ 
கவனிக்க முடியும்‌. (எ.கா: அம்மன்‌ வழிபாடு) இந்தப்‌ 
பெண்‌ தெய்வங்கள்‌ உயிரை உருவாக்குபவள்‌ என்கிற 


பெண்‌ தெய்வங்களே அதிகமாக 


அடிப்படையில்‌ (படைப்புச்‌ சக்தியின்‌ குறியீடாக) 


தாய்த்‌ அழியாத 
தன்மையுடையவள்‌ (வளமையின்‌ குறியீடாக) கன்னித்‌ 


தெய்வங்களாகவும்‌, கன்னித்‌ 


தெய்வங்களாகவும்‌ வழிபடப்படுகின்றனர்‌. 


உதாரணத்திற்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கு 
(பரம்பரையிற்கு மான) கன்னிதெய்வங்களை 
கிராமப்புறங்களில்‌ பெரியவர்கள்‌ பேசுவதையும்‌ 


வீடுகளில்‌ (தென்மேற்கு 
பற்றிப்‌ குறிப்பிடுவதையும்‌ காணமுடியும்‌. 
மூலையாகக்‌ கன்னி மூலை மாறியது பிற்கால 
"கன்னி" 


திருமணமாகாத கன்னித்தன்மை இழக்காத பெண்‌ 


கன்னிமூலை 


பகுதியை) 
(வாஸ்து 


இடைச்செருகல்‌) என்று சொல்லும்போது 


என்று பொருள்படுகிறது. 


இந்தக்‌ கன்னி தெய்வங்கள்‌ சிறுதெய்வ 
வழிபாடு வகையிலான நாட்டார்‌ தெய்வங்களாகும்‌. 
தனிப்பட்ட முறையில்‌ எனக்கு, தாய்‌ வழிச்‌ சமூகம்‌ 
முன்னெடுத்த இந்தப்‌ பெண்‌ தெய்வ வழிபாடுகளைப்‌ 
பற்றி தேடித்‌ இரிந்து தெரிந்து கொள்வதிலும்‌, அதை 
அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதிலும்‌ 
ஆர்வம்‌ கொஞ்சம்‌ கூடுதலாகவே உண்டு. 
அதற்காகவே, எந்தக்‌ கிராமத்திற்கு சென்றாலும்‌ 
அங்கு என்ன வகையான சிறுதெய்வ வழிபாடு 
மற்றும்‌ அம்மன்‌ வழிபாடு இருக்கிறது என்று கேட்டுத்‌ 
தெரிந்து கொள்வது என்பது எனக்கு இயல்பாகிற்று. 
என்றிருந்த 
இந்தத்‌ தேடல்‌ கோணங்கியின்‌ மதனிமார்‌ கதையை 
படித்தபிறகு, 
இந்தக்‌ கன்னிமார்‌ தெய்வங்களுடனான நெருக்கத்தை 
ஏற்படுத்தியது. எங்கு இந்தக்‌ கன்னிமார்‌ தெய்வங்கள்‌ 
இருந்தாலும்‌ அவர்களைத்‌ தேடி சென்று பார்ப்பது 
அதிகமானது. என்னுடைய அனுபவத்தில்‌ இந்தக்‌ 
கன்னிமார்‌ தெய்வங்களைப்பற்றி பெருமதங்களான 
ஏழு 
சொல்லி ஒரு புராணக்‌ கதையையும்‌ சொல்லுகின்றன. 


பொதுவாகப்‌ பெண்‌ தெய்வங்கள்‌ 


ஏதோ வகையில்‌, மனதின்‌ ஓரத்தில்‌ 


சைவமும்‌ வைணமும்‌ தேவியர்‌ பெயரைச்‌ 


அந்தகாசுரனை வதம்‌ செய்வதற்காக.. அவனின்‌ 
உதிரம்‌ கழே சிந்திவிடாதபடி குடித்துவிடுவதற்காக 
சிவனால்‌ ஏழு கன்னியர்‌ உருவாக்கப்பட்டதாகப்‌ 


புராணக்கதை போகிறது. (ஏன்‌ கன்னியர்‌ என்றால்‌... 


தாய்‌ தெய்வத்திற்கு, தாய்மை என்கிற குணம்‌ 
அந்தகாசுரனை வதம்‌ செய்வதை தடுத்துவிடும்‌ 
என்பதாலே என்கிற விளக்கமும்‌ கூறப்படுகிறது). 


ஆனால்‌ நாட்டார்‌ வழக்காற்றின்‌ படியும்‌ எனது கள 
ஆய்வுகள்‌ மற்றும்‌ தொடர்‌ வாசிப்புகளின்‌ படியும்‌ 
சொல்லுவதென்றால்‌. 


இந்த ஏழு கன்னியரும்‌ வனதேவதைகளாக, 
காவல்‌ தெய்வங்களாக (கன்னிமூலை என்பதும்‌.. கன்னி 


ஹெரிட்‌8டஐர்‌ / உனவரி 2019 


610-196 63119 பு MMM 


தெய்வம்‌ என்பதும்‌ காவல்‌ தெய்வமாகப்‌ பார்க்கப்படும்‌ 
மரபு இன்றும்‌ இருந்திருக்கவேண்டும்‌. 


காலப்போக்கில்‌ பெருமதங்கள்‌ அவற்றை உள்வாங்கிக்‌ 


உள்ளது) 


கொண்டு இடைச்செருகலான புராண இதிகாச 
மறுவாசிப்பு செய்திருக்கலாம்‌. 

எது எப்படியோ... இந்த ஏழு கன்னிமார்‌ 
தெய்வங்களைப்‌ பார்க்கின்ற பொழுதெல்லாம்‌ 
கோணங்கியின்‌ கதையில்‌ 


கதாப்பாத்திரங்கள்‌ நினைவுகளை நிறைத்து நிற்கின்றன. 


வருகின்ற மதனிமார்‌; 


இந்தக்‌ கதை கரிசல்‌ மண்ணில்‌ எழுதப்பட்டதாலோ 
என்னவோ, கரிசல்‌ மண்ணை ஓட்டிய பகுதியில்‌ 


கன்னிமார்‌ தெய்வங்களை கண்டபோது.. மனம்‌ 


கொஞ்சம்‌ கணத்துத்தான்‌ போனது. 


சதுக்கப்‌ பூதமும்‌ என்‌ பால்ய வயதின்‌ பயம்‌ கலந்த 
ரசனைகளும்‌ 


நான்‌ முதன்‌ முதலாகக்‌ கேட்ட பேய்க்‌ கதை 
இன்றும்‌ எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான்‌ 
ம்‌ வகுப்பு படித்துக்‌ 
கதைகளை சொல்லுவதில்‌ 


கொண்டிருந்தேன்‌. பேய்க்‌ 
திறமை வாய்ந்தவர்கள்‌ 
என என்‌ தோழர்களான அருண்‌, ரவி, முகமதுவும்‌ 
பாப்புலராக வலம்‌ வந்துகொண்டி ருந்தனர்‌. 


கிறித்தவ குடும்பத்தில்‌ பிறந்திருந்ததாலும்‌... 
பேய்‌ பற்றி நிறையப்‌ போதனைகளை கேட்டவனாய்‌ 
இருந்ததாலும்‌ இவர்கள்‌ என்ன பெரிதாய்‌ சொல்லிவிடப்‌ 
போகிறார்கள்‌ என்கிற அலட்சியத்துடன்‌ ஒருநாள்‌ 
அவர்கள்‌ சொல்லும்‌ கதையைக்‌ கேட்க ஆரம்பித்தேன்‌.. 


அது ஒரு இரத்தக்‌ காட்டேரியின்‌ கதை... 
சடைசடையா முடி தொங்குமாம்‌... முகத்தைப்‌ பார்க்க 
முடியாதாம்‌ நகம்‌ எல்லாம்‌ வளர்ந்து தொங்குமாம்‌... 


நான்‌ பயத்தில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக உறைந்து 


கொண்டி ருந்தேன்‌... 


நல்லவேளை பள்ளியின்‌ இறுதிமணி ஒலித்தது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ விடவில்லை... ஹைலைட்டாக 
ஒன்றைச்‌ சொல்லி முடித்தனர்‌. அது என்னவென்றால்‌, 
இரத்த காட்டேரி வருவதை எப்படித்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌ என்றால்‌... அது வரும்‌ போது ஆந்தை 


அலறுமாம்‌.. 


அன்று இரவு ஒரு ஆந்தை அலற.. எனக்கு 
இரண்டு நாள்‌ காய்ச்சல்‌, அன்றிலிருந்து, பூதங்களின்‌ 
சிலைகளை எங்கே கண்டாலும்‌, இந்தக்‌ கதை ஏனோ 
நினைவிற்கு வந்து தொலைக்கும்‌... 


காலங்கள்‌ கடந்து ஓடிய பிறகு, 
அதை நினைத்துச்‌ 
இன்றெல்லாம்‌ இந்தப்‌ பூதங்களை தேடி ரசித்துப்‌ 
பார்க்கிறேன்‌. அப்படியான இரண்டு பூதங்களை... 


இன்றோ 
சிரித்துக்கொள்கிறேன்‌. 


பெரியபுலி ஐய்யனார்‌ கோவிலில்‌ அடர்ந்த மரங்கள்‌ 
மற்றும்‌ புதர்களுக்டையில்‌ சிதிலமடைந்த நிலையில்‌ 
கொள்ளை அழகுடன்‌ அழகர்கோயில்‌ செல்லும்‌ 
வழியில்‌ கண்டுபிடித்தேன்‌. 


வாசிக்கவும்‌ பயணப்படவும்‌ தொடங்கிய பிறகு... 


பூதங்களைப்‌ பற்றி குறிப்புகளைச்‌ 
சிலப்பதிகாரத்திலும்‌ மணிமேகலையிலும்‌ 
வாசித்ததாக ஞாபகம்‌. அதிலும்‌ குறிப்பாக பூம்புகார்‌ 
நகரில்‌ இருந்ததாகக்‌ கூறப்படும்‌ சதுக்கப்‌ பூதம்‌, 


ஒருவர்‌ கெட்டது செய்ய நினைத்தாலே போதும்‌ 
அவர்களை தேடிப்‌ பிடித்து விழுங்கிவிடும்‌ எனக்‌ 
குறிப்பிடப்படுகிறது. 


"சுழல வந்து தொழத்துயர்‌ நீங்கும்‌ 
நிழல்கால்‌ நெடுங்கல்‌ நின்ற மன்றமும்‌, 
தவம்மறைந்து ஓமுகும்‌ தன்மை இலாளர்‌ 

அவம்மறைந்து ஒழுகும்‌ அலவல்‌ பெண்டிர்‌ 
அறைபோகு அமைச்சர்‌ பிறர்மனை நயப்போர்‌ 
பொய்க்கரி யாளர்‌ புறங்கூற்‌ றாளர்‌என்‌ 
கைக்கொள்‌ பாசத்துக்‌ கைப்படு வோர்‌எனக்‌ 
காதம்‌ நான்கும்‌ கடுங்குரல்‌ எடுப்பிப்‌ 
பூதம்‌ புடைத்துஉணும்‌ பூத சதுக்கமும்‌, 


ஒரு காவல்‌ தெய்வமாக, 

நகரையும்‌ 
சிலப்பதிகாரத்தில்‌ 
புகார்க்‌ காண்டத்தில்‌ வரும்‌ இந்த வரிகள்‌ சதுக்க 
பூதம்‌ பற்றி தெளிவாகக்‌ கூறுகின்றன. 


"சதுக்கப்‌ பூதம்‌" 
மக்களையும்‌ பூம்புகார்‌ 


வணங்கப்பட்டது. 


காக்கின்ற 


தெய்வமாக 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


610-196 03119 பு MMM 


010 


சோழர்களின்‌ இசை கருவிகள்‌ 
- A. வித்யா லட்சுமி 


சோழர்களின்‌ கல்வெட்டுகளில்‌ அவர்களின்‌ 


பயன்பாட்டில்‌ இருந்த இசைக்கருவிகள்‌ பற்றிய பல 
தரவுகள்‌ காணக்கிடைக்கின்றன. அவற்றுள்‌ தோல்‌ 
கருவிகள்‌ பற்றிய பதிவு இது. இவை அனைத்தும்‌ 
கோவில்‌ மற்றும்‌ அதன்‌ நிகழ்வுகள்‌ சார்ந்த கருவிகள்‌. 
சில 


அமைப்பும்‌ 


கருவிகளின்‌ பெயர்களும்‌, 
இலக்கியங்களின்‌ 


அறியப்படுகிறது. இதில்‌ பல கருவிகளின்‌ அமைப்பைக்‌ 


தன்மைகளும்‌, 


உதவிக்கொண்டும்‌ 


கோவிலின்‌ விமானங்கள்‌, தூண்களில்‌ உள்ள புடைப்பு 


சிற்பங்களிலும்‌ காண முடியும்‌. 


மத்தளம்‌ - திருவையாறு ஐயாறப்பர்‌ கோவில்‌ 
கல்வெட்டில்‌ "மத்தளம்‌ கொட்டுகின்ற பாவையொன்று 
இறைவனுக்குக்‌ 
கூறுகிறது. 
மேலும்‌ பல சோழர்‌ கால கோவில்களில்‌ ஒன்றிற்கும்‌ 


உலகமாதேவியால்‌ வடகைலாச 


கொடையாக அளிக்கப்பட்டதாகக்‌ 


மேற்பட்ட மத்தளங்கள்‌ இசைக்கப்பட்டதாகக்‌ 


கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 

செண்டை - இரு 
போர்த்தப்பட்ட இரண்டடி நீளமும்‌ ஓரடி விட்டமும்‌ 
கொண்ட கூம்பு வடிவ கருவி. பல கோவில்களில்‌ 
இருந்ததற்கான 


முகங்களும்‌ தோலால்‌ 


சோழர்‌ காலத்தில்‌ செண்டை 


கல்வெட்டு சான்றுகள்‌ உள்ளன. 


குடமுழவு - தஞ்சைப்‌ பெரிய கோவிலில்‌ 
உள்ள சோழர்‌ கால ஓவியங்களில்‌ சுந்தரரின்‌ 
வரலாற்றை விவரிக்கும்‌ ஓவியங்களில்‌ இரண்டு 


இடங்களில்‌ குடமுழவு உள்ளது. திருமணஞ்சேரி 
கோவிலில்‌ குடமுழவு பற்றிய கல்வெட்டு ஒன்று 
சிதைந்த நிலையில்‌ காணப்படுகிறது. 


திமிலை - வீரமுழவுகளில்‌ ஒன்றான திமிலை, 


ஒரு மரத்துண்டை குடைந்து செய்யப்படும்‌ 
இசைக்கருவி. திருமீயச்சூர்‌ திருக்கோவிலில்‌ 
உத்தமசோழரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சோலைச்‌ 


சாத்தனான கஞ்சிருக்கை பரலூருடையான்‌ என்பார்‌ 
திமிலையைக்‌ கொடையளித்தார்‌. 


கரடிகை - கரடி கத்தினாற்‌ போன்ற ஓசையை 


இது கரடிகை 
சீனிவாச நல்லூர்‌, குத்தாலம்‌ கோவில்‌, சோழமாதேவி, 


திருவிசலூர்‌, மேல்சேவூர்‌, திருவான்மியூர்‌, காஞ்சிபுரம்‌ 


உண்டாக்கியதால்‌ எனப்பட்டது. 


கோவில்களில்‌ கரடிகை வாசிக்கப்பட்டதாகக்‌ 
கல்வெட்டுகள்‌ கூறுகின்றது. அருணகிரிநாதர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ என்னும்‌ நூலில்‌ தாள இசைக்‌ 


கருவிகள்‌ எவை என்பதை, இடக்கைச்‌ சல்லிகை 
கம்பராமாயணத்தில்‌ வரும்‌ ஒரு பாடலும்‌ (8445) 
கரடிகை என்ற இசைக்கருவி இருந்ததை நமக்குத்‌ 
தெளிவுபடுத்துகிறது. இதிலிருந்து தான்‌ "சிவ பூஜையில்‌ 


ஜஹெரிட்டடலர்‌/ ஜனவரி 2019 


6.10 :1962319பு mmm 


கரடி" என்ற பழமொழி தோன்றியது. 
படகம்‌ - திருவாவடுதுறை கோமுக்தீசுவரர்‌ 
கோவிலில்‌ படகம்‌ வாசிக்கப்பட்டது. இதை வாசித்த 
உவச்சருக்குத்‌ திருவாவடுதுறை கற்றளிப்பிச்சர்‌ கால்‌ 
நிலத்தை 
செய்தியில்‌ உள்ளது. 


செய்‌ உவந்தளித்ததாகக்‌ கல்வெட்டில்‌ 
உடுக்கை - சோழர்‌ கால ஆடற்சிற்பங்களில்‌ 
இடம்பெற்றுள்ளது. திருவையாறு 
கோவிலில்‌, இராஜராஜன்‌ கால கல்வெட்டு ஒன்றில்‌, 
ஆடலுக்கு இன்றியமையாத தாளக்‌ 
மத்தளமும்‌, உடுக்கையும்‌ அமைந்ததைத்‌ தெளிவாக 
உணர்த்துகின்றது. 


உடுக்கை 


கருவிகளாக 


இடக்கை ன்‌ ஆவஞ்சியென்றும்‌, 
குடுக்கையென்றும்‌ அறியப்படும்‌ 

அகமுழவாகும்‌. இடக்கையால்‌ நடுவில்‌ 
வார்க்கட்டுகளை அழுத்திக்‌ கொடுத்துப்‌ பல்வகைக்‌ 


சுருதி அளவுகளுக்கு முழக்குவார்கள்‌. 


இடக்கை 
உள்ள 


பெரிய கோவிலில்‌ 
கல்வெட்டில்‌ "நித்தவினோத வளநாட்டு நல்லூர்‌ நாட்டு 


சகடை - உள்ள 
நல்லூராகிய பஞ்சவன்மாதேவி சதுர்வேதிமங்கலத்தைச்‌ 
சேர்ந்த அய்யன்பொய்யிலி, தாமோதிரன்‌ செட்டி, 
பாழி அரங்கம்‌, சாத்தன்‌ அம்பலம்‌, சத்தி ரணகேரளன்‌ 
ஆகியோர்‌ தலைமையில்‌ ஐம்பது பேர்‌ இக்கோவிலில்‌ 
சகடைகொட்டிகளாகப்‌ 


கூறுகிறது. 


பணியாற்றினர்‌ 


என்று 


கொட்டி மத்தளம்‌- இவ்வகை இசைக்கருவிகளை 
குச்சியைக்‌ கொண்டு அடித்து ஒலி எழுப்புவர்‌. பெரிய 
கோவிலில்‌ "குணப்புகம்‌ மருதனான சிகாசிவன்‌" 
என்பவர்‌ கொட்டி மத்தளத்தை வாசித்தார்‌ என்ற 
செய்தி உள்ளது. 


தட்டழி - சில சோழர்க்‌ கால கோவில்களில்‌ 
இவ்விசைக்‌ கருவி இசைக்கப்பட்டதற்கான கல்வெட்டு 


சான்றுகளை அறியமுடிகிறது. திருச்செந்துறையில்‌ 
உள்ள சந்திரசேகரர்‌ திருக்கோவிலில்‌ தட்டழி 
கொட்டிய உவச்சர்களுக்குத்‌ தட்டழிப்புறமாக 


நிலமளிக்கப்பட்டதற்கான கல்வெட்டு உள்ளது. 


தடாரி, தண்ணுரிமை, தகுணிச்சம்‌, துந்துபி 


- தடாரி, தண்ணுரிமை சங்கக கால கருவிகள்‌ 


மற்றவை சோழர்‌ கால கருவிகள்‌. சிற்பங்களில்‌ 
தண்ணுரிமையை மட்டுமே அடையாளம்‌ 
காணப்படுகிறது. கல்வெட்டுகளில்‌ ஏதும்‌ 
தரவுகள்‌ கிடைக்கப்பெறவில்லை. சிற்பங்களிலும்‌, 


இலக்கியங்களிலும்‌ காணப்படுகின்றன. 


மொந்தை - இந்த இசைக்கருவியைப்‌ பற்றி 
கல்வெட்டு செய்திகள்‌ கிடைக்கப்பெறவில்லை 


என்றாலும்‌ இலக்கியங்களிலும்‌, ஆடற்‌ சிற்பங்களிலும்‌ 
காணப்படுகின்றது. 
பூதவரிகளில்‌ 
போன்று இருக்கும்‌, இருகண்‌ பறைகளை மொந்தை 


சோழர்‌ கால விமானங்களில்‌ 


காணப்படும்‌, யானையின்‌ காலைப்‌ 


எனப்படுகிறது. 


கல்லவடம்‌, கல்லலகு, கல்லல்‌, சல்லரி - இவை 
அனைத்தும்‌ சோழர்க்கால வழக்கில்‌ இருந்த கருவிகள்‌. 
சல்லரி தோலால்‌ மூடப்பட்ட ஒருமுகப்பறை. இந்த 
இசைக்கருவிகள்‌ சோழர்க்‌ கால சிற்பங்களிலோ, 
கல்வெட்டுகளிலோ காணப்படவில்லை. 
பஞ்சமுக வாத்தியம்‌ - ஐம்முக முழவம்‌ 
வடிவத்தில்‌ மிகவும்‌ பெரிய தோலிசைக்கருவி ஆகும்‌. 
குடமுழா, குடபஞ்சமுகி என்று இதற்கு பல பெயர்கள்‌ 
உண்டு. தமிழ்நாட்டில்‌ சில பெருங்கோவில்களில்‌ 
மட்டும்‌ இந்த இசைக்கருவி இசைக்கப்படுகிறது. 
திருவாரூர்‌, திருத்துறைப்பூண்டி ஆகிய தலங்களில்‌ 
இன்றும்‌ பஞ்சமுக வாத்தியம்‌ வாசிக்கப்படுகிறது. 

அத்திரி, கைத்தரி - சோழர்‌ கால 
இலக்கியங்களின்‌ வழியே அறியப்படுகிறது. யானைக்‌ 
கன்றின்‌ அடி போன்று பரந்த கண்களை உடையது 
இக்கருவி. 
பூகரகம்‌ பெருவடகம்‌. "ஆட்டத்திற்குக்‌ கொட்டும்‌ 
பூகரகம்‌ பெருவடகம்‌ ஒன்றும்‌" என்று கல்வெட்டுக்‌ 
குறிப்பதால்‌ இது முழக்கும்‌ கருவியாகும்‌. 


தமருகம்‌ - இக்கருவி புறமுழவு வகையாகும்‌. 
பெறிய கோவில்‌ கல்வெட்டொன்றில்‌ சிவபெருமானின்‌ 
கருவிகளாகத்‌ தமருகம்‌ கூறப்படுகிறது. சிற்பங்களிலும்‌ 
இந்த வகை கருவிகள்‌ பூதகணங்கள்‌ இசைப்பதைப்‌ 


போன்று உள்ளது. 


சோழர்காலத்தில்‌ இறை வழிபாட்டின்போதும்‌, 
திருவிழாக்களின்‌ போதும்‌ இசைப்பணி ஆற்றுவதற்காக 
திருக்கோயில்களில்‌ இசை குழுவினர்‌ இருந்தனர்‌. 
"சீறிகோயில்‌ கொட்டும்‌ உவச்சர்‌' 
என்றழைக்கப்பட்டனர்‌. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும்‌ 
இக்குழுவில்‌ 
பணியாளர்களின்‌ எண்ணிக்கையும்‌, இசைக்கருவிகளின்‌ 
எண்ணிக்கையும்‌ வேறுபட்டி ருக்கும்‌. குறிப்பாக, 
சிறீபலி, மூன்று சந்தி, திருப்பள்ளிஎழுச்சி, 
நடுச்சாமப்பூகை திருவிழா, கூத்து போன்றவற்றிற்கு 
இவ்விசைக்குழுவினர்‌ பணியமர்த்தப்பட்டி ருந்தனர்‌. 


இவர்களை 


அக்கோயிலின்‌ தன்மைக்கேற்ப 


முதலாம்‌ இராசராசசோழன்‌ கால 
கல்வெட்டொன்று, திருவான்மியூரிலுள்ள வேதபுரீசுவரர்‌ 
கோயிலில்‌ பணியாற்றிய பதினைந்து பேர்களடங்கிய 
இசைக்குழுவினரை "சீறிபலி கொட்டும்‌ உவச்சர்‌" 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வச்சுப்‌ 
பணியில்‌ தலைப்பறை கொட்ட ஒருவரும்‌, கரடிகை 


ஹரிட்‌8டஐர்‌/ னவரி 2019 


610-190 03119 பு MMM 


மி 
கொட்ட இருவரும்‌, 


ர்ச்‌? 
மத்தளம்‌ இசைக்க நால்வரும்‌, 
ஒருவரும்‌, 


காளம்‌ இசைக்க நால்வரும்‌, 


மண்டை இசைக்க இசைக்க 
ஒருவரும்‌, மற்றொரு 
இசைக்கருவியை இசைக்க ஒருவரும்‌ இருந்தனர்‌. 


தாளம்‌ 


திருக்கருகாவூர்‌ வேளிவிடைநாதர்‌ கோயிலில்‌ 
ஒன்பது பேர்‌ கொண்ட இசைக்குழுவும்‌, இலால்குடி 
அருகிலுள்ள ஆலம்பாக்கம்‌ திருமேற்றளியில்‌ 
சீறிபலி கொட்டும்‌ பணியில்‌ பன்னிரண்டு பேர்‌ 
பணியாற்றியுள்ளனர்‌. இக்குழுவினர்‌ மூன்று சந்தி, 
நடுச்சாமம்‌, திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பூசைகளில்‌ 
இசைப்பணியாற்றியுள்ளனர்‌. 
கோவிலடி திவ்ய ஞானேசுவரர்‌ திருக்கோயிலில்‌ 
எட்டுப்பேர்‌ கொண்ட குழுவும்‌ பணியாற்றியுள்ளது. 

செஞ்சி பக்கத்திலுள்ள மேல்சேவூர்‌ 
ரிடபபுரீசுவரர்‌ திருக்கோயிலில்‌ தலைப்பறை கொட்ட 
ஒருவரும்‌, திமிலை வாசிக்க ஒருவரும்‌, கரடிகை 
வாசிக்க ஒருவரும்‌, கைம்மணி இசைக்க ஒருவரும்‌, 
சங்கூத இருவரும்‌ இருந்தனர்‌. திருவிடைமருதூர்‌ 
மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில்‌ திமிலை வாசிக்க 
ஒருவரும்‌, 
இசைக்க ஒருவரும்‌ இருந்துள்ளனர்‌. 


கண்டை வாசிக்க நால்வரும்‌, கைம்மணி 


இவர்கள்‌ திருப்பள்ளியெழுச்சிக்கும்‌, மூன்‌, 

வேளை பூசைக்கும்‌ பொட்டுப்பணியாற்றுவதற்காக 1- 

வேலி நிலம்‌ வழங்கப்பட்டிருந்தது. புதுக்கோட்டை 
மாவட்டம்‌ குளத்தார்‌ வட்டம்‌ திருவிளாங்குடியில்‌ 
ஆறு பேர்‌ கொண்ட இசைக்குழு பணியாற்றியுள்ளனர்‌. 
இவர்களுள்‌ ஐந்து பேர்‌ உவச்சுப்‌ பணியும்‌, ஒருவர்‌ 
சங்கூதும்‌ பணியும்‌ மேற்கொண்டனர்‌. 


கோயில்‌ தேவராயன்பேட்டை மச்சயபுரீசுவரர்‌ 
திருக்கோயிலில்‌ சிறீபலி கொட்டும்‌ பணியில்‌ ஐவர்‌ 
அடங்கிய இசைக்குழு பணிபுரிந்திருக்கிறார்கள்‌. 
திருக்கொள்ளிக்காடு அக்னீசுவரர்‌ திருகோயிலில்‌ 
பணியாற்றிய ஐவர்‌ அடங்கிய இசைக்குழு மூன்று 
சந்திப்‌ பூசையின்‌ போது சீறிபலியின்‌ போதும்‌ 
திருப்பள்ளியெழுச்சியின்‌ இசைப்பணி 
புரிந்துள்ளனர்‌. 


போது 


த ்‌ க. 


வளாகம்‌ டம்‌, சரூழந்திடல்‌, தினைப்புனம்‌, 
தோட்டம்‌ போன்ற பொருள்களைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்ருகளில்‌ வளாகம்‌ என்ற சொல்‌ மிகக்‌ 
குறைந்த அளவிலும்‌ விளாகம்‌ என்ற சொல்‌ 
அதிக அளவிலும்‌ காணப்பருகிறது. 

திருக்குறுங்குழயிலுள்ள முதலாம்‌ 
வரகுண மகாராஜரின்‌ கல்வெட்ருதான்‌ 
விளாகத்தைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்றுகளில்‌ 
காலத்தால்‌ பழமையானது. இது பரப்பு என்னும்‌ 
பொருளில்‌ இலக்கியங்களில்‌ ரூளப்பருகிறது. 
ஒது மடை எனும்‌ முன்னொட்டை ஏற்றுக்‌ 
கோயில்‌ சார்ந்தவர்களின்‌ குழயிருப்பைச்‌ 
சுட்டிம்‌ சொல்லாகவும்‌ பின்பு வளர்ந்துள்ளது. 
" எனும்‌ சொல்‌ சமையல்‌ 
தொழிலைக்‌ குறிப்பதையும்‌ மடை நூல்‌ 
என்றே சங்க காலத்தில்‌ சமையற்‌ கலை 
நூலொன்று ஒருநீததைமி பற்றிக்‌ குறிப்புகள்‌ 
உள்ளன. 


கோனேரிராஜபுரத்துக்‌ 


கல்வெட்ரு 
"மடையர்கள்‌" என்று சமையற்காரர்களைக்‌ 
குறிப்பதையும்‌ நோக்க, மடைவிளாகம்‌ என்பது 
முதலில்‌ கோாயிற்சார்ந்த அமுக்களைம்‌ 
பணியாளர்க்கு அமைக்கப்பட்ட குழயிருப்புபீ 
பகுதியாக இருந்தபின்‌, கோயிற்‌ பணியாளர்‌ 
அனைவருக்குமான குழயிருப்பும்‌ பகுதியாக 
வளர்ந்தது. 
பின்பு பணியாளர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 


பெருகிய ஒரு பெரிய ஊராகவே மாறியது 
எனலாம்‌. 


ெெரிட்டேஐர்‌/ உனவரி 2019 


6101962319 பு mmm 


அன்றைய நாள்‌ 18-01-2019 முந்தைய 
நாளின்‌ திட்டமிடலின்‌ படி சொந்த ஊரான 
இறச்சகுளத்தில்‌ இருந்து நானும்‌ நண்பன்‌ 


6 மணியளவில்‌ 
வழியில்‌ புத்தேரி 
பிளந்து போகும்‌ அந்தச்‌ சாலை 


சொக்கலிங்கமும்‌ அதிகாலையில்‌ 
ஊரில்‌ இருந்து கிளம்பினோம்‌. 

பெரிய குளத்தை 
பணிகள்‌ மனதில்‌ அந்த பெருங்குளம்‌ குறித்த பால்ய 
நினைவுகளைக்‌ கிளறி நிழலாடச்‌ செய்து மனதை 
மருகவைத்தது. 
வழியிடை பயணத்தில்‌ நண்பர்கள்‌ சேர்ந்து கொள்ள 


சாலையில்‌, நினைவுகள்‌ சுழன்றோட 


நேரே எங்களின்‌ முதல்‌ சந்திப்பு அன்றைய பொழுதில்‌ 
கோட்டார்‌ ரயில்‌ நிலையத்தில்‌ அமைந்தது. 

நான்‌, நவீன்‌, கமலேஷ்‌, சுப்பிரமணி, கார்த்திக்‌, 
சொக்கலிங்கம்‌ எனப்‌ பள்ளி நண்பர்களின்‌ கூட்டாய்‌ 


அமைந்தது அந்தப்‌ பயணம்‌. 


நேரே 7.45க்கு திருவனந்தபுரம்‌ நோக்கி 
நகர்ந்தது.... வழியில்‌ சாளர வெளியில்‌ 
குமரி மாவட்டத்திற்கே உரிய அழகு நீர்நிலைகள்‌ 
அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாய்‌ கடந்து செல்ல 
காற்றும்‌ பயணத்திற்கு அழகு 
கூட்டியது.. பள்ளிகாலத்‌ தோழர்கள்‌ பலநாட்களுக்குப்‌ 


ரயில்‌ 


சாளர எங்கள்‌ 


பின்‌ சந்தித்ததால்‌ பேசி கழிக்கப்‌ பல விஷயங்களும்‌, 
கேலிகளுமாய்‌ நகர்ந்தது பயணம்‌. அன்றைய நாளின்‌ 


பயணம்‌ கோயிலை" 


"மடவூர்பாறா 


இருந்தது. இடத்தைப்‌ பரிந்துரைத்த 
நண்பன்‌ சுய அலுவலால்‌ வராமல்‌ போக, மலையாள 


குடவறை 
நோக்கியதாக 


கரையின்‌ மலைக்குப்‌ போகும்‌ பொறுப்பை நண்பர்கள்‌ 


என்‌ கையில்‌ கொடுத்திருந்தனர்‌. 


ஒருவழியாக ரயில்‌ பயணம்‌ 10.15க்கு 
திருவனந்தபுரம்‌ தம்பானூர்‌ பேருந்து நிலையத்தில்‌ 
முடிந்தது. அங்கிருந்த சிற்றுண்டி கடையில்‌ 


எங்களின்‌ காலை பசிக்கு "கேரளா பரோட்டாவும்‌ 
கடலைகறியுமாக கேரளா வாசத்துடன்‌ தொடங்கியது... 
(Madavoorpara) 
பேருந்து எங்கே கிடைக்கும்‌? என தேடிக்‌ கொண்டே 


பின்னர்‌ நேரே "மடவூர்பாறா" 
திரியப்‌ பலரும்‌ "அறியில்லா" என்று மலையாளத்தில்‌ 
கூறினர்‌. 

ஒருவழியாக "முடவூர்பாறா அல்லே" என்று 
ஒருவர்‌ கேட்க நாங்கள்‌ "M௮ய௦oரறகா" என்று 
கேட்க நடத்துநர்‌ "அந்த பஸ்‌ செல்லும்‌" என்றதும்‌ 
நம்பிக்கையில்‌ ஏறி அமர்ந்தோம்‌... முக்கால்‌ மணி நேரப்‌ 
பயணத்தின்‌ பின்‌ வெடிவெச்சான்‌ கோயிலின்‌ அடுத்த 
நிறுத்தத்தில்‌ இறங்கியபோது தான்‌ தெரிந்தது. அந்த 
இடத்தின்‌ பெயர்‌ முடவூர்பாறா (Mudavoorpara) 
ஏமாற்றத்தால்‌ மீண்டும்‌ நேரே தம்பனூர்‌ பேருந்து 
நிலையம்‌ நோக்கி விரைந்தோம்‌. 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


bio usbejusy mM 


மலையாள உச்சரிப்பின்‌ சிறுபிழை கூட மலையளவு 
உணர்ந்ததுதான்‌ அங்குக்‌ 
கிடைத்த பாடம்‌. பயணத்தில்‌ ஒருவரிடம்‌ விசாரிக்க 


தவறாகலாம்‌ என்பதை 


அவர்‌ "மடவூர்பாறா சிவன்‌ ஷேஸ்திரம்‌ அல்லே" 
என்று வினவி அதற்கு 
பிடிங்க என்று வழிகூறினார்‌. 


பொத்தன்கோடு பஸ்ஸை 


"நன்னி" கூறிவிட்டு எங்கள்‌ நிறுத்தத்தில்‌ இறங்கி 
நேரே ஒரு கி.மீ நடையில்‌ Eastport வந்து 
அங்கிருந்து "மடவூர்பாறா'விற்கான பேருந்தை 
பிடித்தோம்‌... ஒருவழியாக 1 மணியளவில்‌ அவ்விடம்‌ 
வந்தது. சில்லேன்ற நீர்‌ வாங்கிப்‌ பருயெபோது தான்‌ 
எங்கள்‌ ஏமாற்றம்‌ மறைந்தது... 


அந்த மடவூர்பாறை சிவன்‌ கோயில்‌ இருந்த 
இடத்தை... சிறிது நடையில்‌ வந்தடைந்தோம்‌ 
முதலில்‌ நேரே அந்தச்‌ செங்குத்து 
கயிற்றை பற்றி ஏற, சிறுதிகில்‌ உணர்வைத்‌ தந்தது 
அந்த மலைக்குச்‌ சிறிது இறக்கத்தில்‌ இருந்த அந்தப்‌ 
பூங்கா பச்சையம்‌ பூசி, வெயிலில்‌ பார்க்க அழகாய்‌ 
இருந்தது... 


மலையில்‌ 


பின்‌ அங்கு தொல்லியல்‌ துறையின்‌ 


சார்பில்‌ அமைக்கப்பட்ட அந்த மரபாலம்‌ 
மூங்கில்‌ கழைகளால்‌ கேரளா கட்டிட பாணியில்‌ 
எழிலாக வடிவமைக்கப்பட்டிருந்தது.... ஆங்காங்கே 


சிறுகுடில்கள்‌ நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. 


அந்தப்‌ பாலத்தின்‌ உச்சியில்‌ இருந்து பார்த்தால்‌ 
திருவனந்தபுரம்‌ நகரம்‌ பெரும்கானகம்‌ போலத்தான்‌ 
காட்சியளித்தது. ரம்மியமான ஒரு அழகு. பின்‌ சிறிது 
நேரத்தில்‌ கழே இறங்கி சில சுயமிகள்‌ எடுத்துவிட்டு 
நேரே சிவன்‌ கோயில்‌ எங்கிருக்றெது? எனக்‌ கேட்டு 
இறங்கினோம்‌. 


கோயில்‌ 
அமைந்துள்ள ஒற்றையடிப்‌ பாதையை பின்தொடர்ந்த 


செல்வதற்காக, வலப்புறம்‌ 
போது சிறிது தொலைவில்‌ தென்பட்டது பெரும்‌ 
கொட்டகை போட்டபடி ஓரிடம்‌ அங்கே பல சாமி 
புகைப்படங்கள்‌ அணிவகுத்தது... அதற்கும்‌ பின்னே 
நான்‌ எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தது இருந்தது. ஆம்‌ 
கோயில்‌" 


"மடவூர்பாறை குடைவரை என்னை 
வரவேற்றது. 
ஆம்‌ நான்‌ தேடி வந்த கட்டுமானம்‌, 
முதலில்‌ பாறையில்‌ செதுக்கப்பட்ட 


கற்படிகளில்‌ மேலேறிச்‌ சென்றபின்‌ தான்‌ 
தெரிந்தது. அந்தக்‌ குடவரை இப்பொழுது 
இரும்பு கதவுகளுக்கு அப்பால்‌... கதவுகளின்‌ 
அருகே இருந்து பார்த்தபொழுது அங்கிருந்த 
அந்தச்‌ சுவரில்‌ அழகிய கல்புடைப்புகள்‌ 
கண்ணில்‌ மொத்தம்‌ உள்ளே 
இருந்தன. 
ஆண்‌ வீரர்களின்‌ புடைப்பும்‌ அது 


பட்டது. 
மூன்று புடைப்பு சிலைகள்‌ 
இரு 
| துவார பாலகர்களாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவை காலத்தால்‌ பழைமையானவை என 
அவற்றின்‌ சிதலடைந்த நிலையே சாட்டியம்‌ 
கூறியது. அங்கு வலப்புற சுவற்றில்‌ இருந்த 


ஹெரிட்‌8ட2ர்‌ / உனவரி 2019 


610-196 63119பு MMM 


பல்லவர்‌ 
காலத்திற்குப்‌ பிற்பட்டது என யூகிக்க இடமளித்தது... 
ஆனால்‌ அவரின்‌ எழில்‌ தனித்துவமானது. 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த அந்தக்‌ 
குடவரையின்‌ முன்னே மிகவும்‌ பிற்கால தமிழ்‌ 
எழுத்துகள்‌ இருந்தது. பார்த்ததுமே அவை, "தமிழ்‌ 
எழுத்துகள்‌"தான்‌ என்று உணரமுடிந்தது மற்றும்‌ 
வெளியே கோடுகளால்‌ பல சிறு சிறு வேலைப்பாடுகள்‌ 
அந்தப்‌ 
பார்த்தேன்‌. 
ஆனால்‌ உள்ளே இருந்த கருவறை பூட்டப்பட்டி ருந்தது 
ஏமாற்றத்தைத்‌ தான்‌ தந்தது. உள்ளே லிங்க திருமேனி 
இருப்பதாகக்‌ கூறினர்‌. தொல்லியல்‌ துறையின்‌ கையில்‌ 
தினங்களுக்கு மட்டும்‌ தான்‌ 
திறக்கப்படும்‌ எனப்‌ பின்னர்‌ அறிந்துகொண்டேன்‌. 


8-ஆம்‌ 


பாறையில்‌ செய்யப்பட்டிருப்பதைப்‌ 


உள்ளதால்‌ விஷேச 


சமணமோ பெஎத்தமோ 


முன்பு, தழைத்த 
அந்த குடவரை பகுதியில்‌ இன்று சொல்லி கொள்ளும்‌ 
அளவில்‌ அவர்கள்‌ யாரும்‌ இல்லை. இப்போது சிவன்‌ 
கோயில்‌ அமைதியாக ஆள்‌ அரவமின்றி இருக்கிறது. 
பின்‌ சிறிது நேரம்‌ அந்த புடைப்புகளை ரசித்துவிட்டு 
நகர்ந்தேன்‌. குடவறை முன்‌ புதிதாக அமைக்கப்பட்ட 
நந்தி புதுவரவை பறைசாற்றி நின்றது. பின்‌ நேரே 
அவ்விடம்‌ விட்டு நகர்ந்தோம்‌ நேரே திருவனந்தபுரம்‌ 
விலங்குகள்‌ காட்சிச்‌ சாலை சென்று விலங்குகளை 
ரசிக்கத்‌ தொடங்கினோம்‌. 

எனக்கு ஏனோ அங்கிருந்த விலங்குகளின்‌ 
கண்களில்‌ பரிவு தான்‌ தெரிந்தது .. 
அடைபட்டதால்‌ வந்த வேதனை 


பாவம்‌ பலநாள்‌ 

ஒவ்வொரு 
பறவையின்‌ கண்களிலும்‌ அடைபட்ட வேதனை 
அந்த 
வயதான புலி தான்‌ இயலாமையைக்‌ காட்ட அந்த 
வந்தது... 
பூங்காவைச்‌ சுற்றிவிட்டு நேரே பாம்பு வகைகளையும்‌ 
பார்த்துவிட்டு திருவனந்தபுரம்‌ இரயில்‌ நிலையத்தில்‌ 
6 மணியளவில்‌ பெருங்கூட்டத்துடன்‌ நாகர்கோயில்‌ 


அப்பட்டமாகத்‌ தென்பட்டது. நடக்கும்‌ 


கூண்டையே சுற்றிச்‌ சுற்றி விலங்கியல்‌ 


நகரை நோக்கி நகர்ந்தோம்‌. 


கிணறு, கால்வாய்‌, குளம்‌ போன்றவை 


நீர்பாசனத்திற்கு பயன்பருத்தப்பட்டது. 
கால்வாய்பீ பாசனம்‌ ஆறுகளை ஒட்டி 
அமைந்த நிலங்களுக்கு பயன்பட்டது. மலும்‌, 
அணைகளிலிருந்து நீர்‌ கால்வாய்கள்‌ 
மூலமாக நிலங்களுக்கு வழங்கப்பட்டது. 


தோட்டங்களுக்கு 
பயன்பட்டது. ஆண்முதோறும்‌ நீர்‌ 
நிலைகளிலுள்ள வண்டல்‌ மண்ணை 
வெளியேற்றப்பட்ரு, ஆழபீபருத்தம்பட்டு, 
கரைகள்‌ உயர்த்தப்பட்டு பரரமரிக்கப்பட்டதால்‌ 
மழைக்காலங்களில்‌ நீர்‌ தேக்கிவைப்பது 
சிரமமில்லாமலும்‌ நீர்‌ பற்றாக்குறை 
ஏற்படாமலும்‌ தருக்கப்பட்ருள்ளது. 


கிணறு நீர்‌ 


சடையவர்மன்‌ சுந்தர 


முதலாம்‌ 
பாண்ழயனின்‌ கல்வெட்டு ஒன்று தஞ்சாவூர்‌ 


மாவட்டம்‌, திருக்குவளை தியாகராசர்‌ 
கோயிலில்‌ காணபம்பருகிறது. ௮க்கல்வெட்டில்‌ 
சந்திரமெளலி பராற்றில்‌ வெள்ளம்‌ 
ஏற்பட்டது என்றும்‌, எதிர்காலத்தில்‌ வெள்ளம்‌ 
ஏற்படாதவாறு அந்தம்‌ பேரராற்றிலிருந்து 
கால்வாய்கள்‌ வெட்டி அதிகப்பழயான 
தண்ணீர்‌ வெளியேற்றப்பட்ட து என்றும்‌ 
குறிபீபிடபீயட்டுள்ளது. 

இவ்வாறு பாண்ழயர்‌ காலத்தில்‌ நீர்பாசனம்‌ 
எத்தகைய சிறப்பாக ௮மைக்கப்பட்டருந்தது 
என்பதை அறியலாம்‌. 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


6.10:196239பு mM 


ட - தட்‌ 2 ந்து 
h டி x ix ச்‌ ப்‌. A 


பெண்‌, பார்ப்பதற்குச்‌ சிறிய சொல்லாகத்‌ 
தெரியும்‌ ஆனால்‌ இந்தச்‌ சிறிய சொல்லினால்தான்‌ 
இந்த உலகம்‌ 
இந்த உலகம்‌ 
பெண்கள்தான்‌. 
முழு உருவமா? 
நேரங்களில்‌ எல்லாம்‌ 


இயங்கி கொண்டிருக்கிறது, ஏன்‌? 
இருந்ததும்‌ 


அன்பின்‌ 


கோன்ற காரணமாக 
பெண்‌ என்பவள்‌ யார்‌? 
தியாக சிகரமா? நாம்‌ துவண்டுபோன 
தரும்‌ 
இறைவியா? இல்லை இந்த மூன்றும்‌ கலந்தவள்‌ தான்‌ 
என்றும்‌ கூறலாம்‌, சில நேரங்களில்‌, பெண்‌ தெய்வமே 


நமக்கு நம்பிக்கை 


தாய்‌, மனைவி, தோழி, தங்கை என்ற ரூபத்தில்‌ 
நம்முடன்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. "Behind every 
successful man there is a woman." ஒவ்வொரு 
ஆணின்‌ வெற்றிக்குப்‌ பின்‌ ஒரு பெண்‌ உண்டு என்ற 
ஆங்கிலத்தில்‌ ஒரு பழமொழி உண்டு, 


இந்தப்‌ பழமொழி எப்பொழுதிலிருந்து 
பழக்கத்தில்‌ உள்ளது என்பது தெரியாது. ஆனால்‌ 
இந்தப்‌ பழமொழி தோன்றுவதற்கு முன்பே, அதாவது 
ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே நம்‌ முன்னோர்கள்‌ 
பெண்களைத்‌ தெய்வமாக கருதியுள்ளனர்‌. பெண்கள்‌ 
உயர்ந்த நிலையில்‌ சுயமரியாதையுடன்‌ இருந்துள்ளனர்‌. 
அதற்கு சான்றாக, இந்த பல்லவர்‌ கால செப்பேடு 


உள்ளது. 
சாருதேவியின்‌ குணபதேயம்‌ செப்பேடு 
இந்த செப்பேட்டின்‌ கதை சற்று விந்தையான 


ஒன்று. ஆந்திராவில்‌ குண்டூர்‌ 
குணபதேயம்‌ என்னும்‌ இடத்தில்‌ 


மாவட்டத்தில்‌ 


ஆங்கிலேய 


ஆட்சியின்‌ போது "Wer Elliot" என்ற ஆங்கில 
அரசு அதிகாரிக்கு இந்த செப்பேடு கிடைத்துள்ளது, 
செப்பேட்டில்‌, சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ பிராகிருத 
வரிகள்‌ இருந்தன. 
அவற்றை மொழிப்பெயர்த்து அதிலிருந்த செய்தியைக்‌ 
கண்டு வியந்து அந்த செப்பேட்டை தன்னுடன்‌ 
இலண்டன்‌ நகரத்திற்கு எடுத்துச்‌ சென்று விட்டார்‌. 


எழுத்துக்களில்‌ எழுதப்பட்ட 


தற்பொழுது இந்தச்‌ செப்பேடு லண்டன்‌ 
அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. அதில்‌ என்ன செய்தி 
இருக்கும்‌.செப்பேடு தோன்றிய காலம்‌ கி.பி.350. 
செப்பேட்டை வழங்கியது சாருதேவி. பல்லவ அரசனாக 
இருந்த ஸ்ரீவிஜயபுத்தவர்மனின்‌ மனைவிதான்‌ இந்த 
சாருதேவி. தன்‌ மனைவி விவசாயி ஒருவனுக்கு 
வழங்கிய நிலதானத்தை செப்பேட்டில்‌ எழுதியுள்ளார்‌ 
பல்லவ அரசர்‌ ஸ்ரீவிஜயபுத்தவர்மன்‌. அதிலும்‌ தன்‌ 
மனைவியின்‌ தானம்‌ இது என்று குறிப்பிட்டுள்ளார்‌ 
என்றால்‌, தன்‌ மனைவியை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில்‌ 
வைத்தும்‌, 
நூற்றாண்டிலேயே நமக்கு உணர்த்தியுள்ளார்‌. 


பெண்களின்‌ முக்கியத்துவத்தை மூன்றாம்‌ 


ஒரு அரசனுக்குப்‌ பல செப்பேடுகள்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ ஒரு அரசிக்குத்‌ தனியாக ஒரு 
செப்பேடு இருந்துள்ளது என்பதை நினைக்கும்போது 
நம்‌ தமிழ்‌ 
கருதியுள்ளனர்‌ என்பதற்கு இதைவிட வேறென்ன 


மக்கள்‌ பெண்களை தெய்வமாகக்‌ 
சான்று வேண்டும்‌. இதேப்போன்று பல செப்பேடுகள்‌ 
போற்றும்‌ விதத்தில்‌ 
காலப்போக்கில்‌ அவை 


பெண்களின்‌ மகத்துவத்தைப்‌ 
இருந்து இருக்கலாம்‌. 


ெஹெரிட்‌€டகர்‌/ ஐனவரி 2019 


610-196 63119பு MMM 


மறைந்திருக்கும்‌. நம்‌ முன்னோர்கள்‌ விட்டுச்‌ சென்ற 
ஒவ்வொரு 
செய்தி உள்ளது. அதை அடுத்த தலைமுறைக்கு 
கொண்டு சொல்லவேண்டியது நம்‌ கடமை. 
செப்பேட்டுச்‌ செய்தி 


கல்வெட்டிலும்‌ செப்பேட்டிலும்‌ ஒரு 


இந்தச்‌ செப்பேட்டில்‌ எத்தனைச்‌ செய்திகள்‌ 


ஸ்ரீ 
யுவமகராஜனும்‌ 
பிறந்தவனும்‌ பல்லவ 
ஸ்ரீவிஜயபுத்தவர்மனுடைய 
என்பவனின்‌ தாயுமான 


ஸித்தம்‌ விஜயஸ்கந்தவர்மனுடைய 
பாரத்வாஜ 


வம்சத்தை 


ஆட்சியாண்டு 
கோத்திரத்தில்‌ 
சேர்ந்தவனுமான 
அங்குரன்‌ 
சாருதேவியின்‌ கட்டளை இது. 

ராஜதடாகத்தில்‌ அருலலுள்ள குடிநீர்‌ ணெற்றின்‌ 
வடபுறம்‌ ஆதுகன்‌ என்பவன்‌ இப்பொழுது பயிரிட்டு 
கொண்டு இருக்கும்‌ நிலத்தை தாமாலுரில்‌ உள்ள 
காளி மகத்தரக நாராயணனுக்கு என்னுடைய அரசி 


மனைவியும்‌ 


சாருதேவியின்‌ ஆயுள்‌ வளர்ச்சிக்கு நான்கு நிலம்‌ 
தானமாக வழங்கப்படுகிறது. 


இந்த விவரத்தை ஊர்மக்களும்‌ அதிகாரிகளும்‌ 
தெறிந்து கொள்ள வேண்டும்‌, இந்த நிலத்திற்கு எல்லா 
வரிவிலக்கும்‌ தரவேண்டும்‌, யாரவது இந்த நிலத்தை 
சொந்தம்‌ கொண்டாடினால்‌ அவர்களை ஊர்‌ மக்கள்‌ 
அப்புறப்படுத்த வேண்டும்‌. 

பலர்‌ நிலதானம்‌ செய்து இருக்கிறார்கள்‌, 
பலர்‌ அடுத்தவர்‌ செய்த நிலதானத்தை காப்பாற்றி 
இருக்கிறார்கள்‌, ர்‌ எந்த அளவிற்கு 
நிலத்தை தானம்‌ செய்தும்‌ நிலத்தை காப்பாற்றியும்‌ 
இருக்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம்‌ 
கொடுத்ததோ இல்லை 
அடுத்தவன்‌ கொடுத்ததோ எதுவாயினும்‌ தானம்‌ 
கொடுத்த நிலத்தை அபகரித்தவன்‌ லட்சம்‌ பசுக்களை 


யார்‌ யார்‌ 


கிடைக்கும்‌. தான்‌ 


கொன்ற கொடுஞ்செயலை செய்தவன்‌ ஆவான்‌. 


மற்ற 
செப்பேட்டிற்கும்‌ 


செப்பேடுகளுக்கும்‌, 


படம்‌ 
பொதுவாகவே செப்பேடுகளில்‌ ஸ்வஸ்திஸ்ரீ என்று 


இந்தச்‌ 
வித்தியாசம்‌ உள்ளது. 
தான்‌ தொடங்கும்‌. அதன்‌ பின்‌ அரசரின்‌ வம்சத்தைப்‌ 
பற்றி குறிப்பிடும்‌. இந்தச்‌ செப்பேட்டில்‌ அவ்வாறு 
இல்லை. ஆரம்பமே ஸித்தம்‌ (நிறைவேற்றப்படுவதாக) 
என்று தான்‌ ஆரம்பிக்கிறது. பிறப்பில்‌ இருந்து இறப்பு 
வரை பல தியாகங்களை செய்தும்‌, ஆண்களுக்கு உற்ற 
துணையாகவும்‌, தாயாகவும்‌, நம்மை நல்வழிப்படுத்தும்‌ 
பெண்களுக்கும்‌ இந்தச்‌ செப்பேடு ஒரு சமர்ப்பணம்‌. 


எழுத்து-நான்‌ 
செப்பேட்டின்‌ செய்தி - பல்லவர்‌ கால செப்பேடுகள்‌ 


பாணழயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, வணிகர்கள்‌ 
பற்பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டருந்தனர்‌. நெல்‌, 
பருப்பு போன்ற தானியங்களை விற்பவர்களை ௯ல 
வணிகர்கள்‌ என்றும்‌, உப்பு விற்கும்‌ வணிகர்களை 
்‌ உமணர்கள்‌ எனவும்‌, துணி விற்றவர்களை 
அறுவை வணிகர்கள்‌ எனவும்‌, வெற்றிலை 
விற்றவர்கள்‌ ்‌ இலைவணிகர்‌ என்றும்‌, செக்கு 
வணிகர்கள்‌ என்று எண்ணெய்‌ விற்பவர்களையும்‌, 
குதிரைகள்‌ விற்கும்‌ வணிகர்களை குதிரைச்‌ 
செட்டிகள்‌ என்றும்‌ ௮ழைத்ததேரடல்லாமல்‌, 


இவர்கள்‌ வணிகராதித்தன்‌, எட்டி என்ற பட்டம்‌ 
பெயர்களாலும்‌ அழைக்கப்பட்டனர்‌. மேலும்‌ முத்து 


மற்றும்‌ நவமணிகளை விற்பவர்களை மணி 


வணிகர்கள்‌ என்றும்‌ ௮ழைத்தனர்‌. 


ஐந்நூற்றுவர்‌ என்பது 
வணிகர்களை குறிப்பதாகும்‌. இராமநாதபுரம்‌ 
மாவட்டத்திலுள்ள பிரான்மலையில்‌ உள்ள 
கல்வெட்டில்‌, திசையாயிரத்து ஐந்நூற்றுவர்களை 
பூமி தேவியின்‌ குழந்தைகள்‌” என்றும்‌ 
"ஐம்பொழில்‌ பரமேசுவரியின்‌ குழந்தைகள்‌” என்றும்‌ 
குறிப்பிடப்பட்றுள்ளது. மேலும்‌ ஒக்கல்வெட்டன்‌ 
வாயிலாக ௮வர்கள்‌ 18 பட்டனங்களிலும்‌, 32 
வளர்புரங்களிலும்‌, 64 கழகைத்தாவளங்களிலும்‌ 
வாழ்ந்தனர்‌ எனவும்‌, திசையாயிரத்து ஐந்நூற்றுவர்‌ 
பிரிவில்‌ பல ஒட்பிரிவுகள்‌ இருந்ததாகவும்‌ 
குறிபீபிடபீபட்டுள்ளது. அக்கல்வெட்ழல்‌ 
குறிப்பிடப்பட்றுள்ள பத்து பிரிவினர்‌ செட்ழநாட்றல்‌ 
வாழும்‌ நகரத்தார்களே வார்கள்‌. 


திசையாயிரத்து 


சோழர்கள்‌ காலத்தில்‌ திசையாயிரத்து 
ஐந்நூற்றுவர்‌ மன்னருக்கு இணையான 
உரிமைப்‌ பெற்றவர்களாகவும்‌, வர்களுக்கு 
தூதுவர்களாகவும்‌ செயல்பட்டார்கள்‌. 


ஹெரிட்‌£ட2ர்‌ / உனவரி 2019 


bio usbejusy mM 


வேலூர்‌ கோட்டை மைதானத்தின்‌ தெற்கு 
மூலையில்‌ அஜ்ரத்‌ ஸைதானிபீ அம்மாள்‌ தர்கா (Shrine 
of Hazarath Sydabibee bee) அமைந்துள்ளது. 


இதனை முழுவதும்‌ பணம்‌ மற்றும்‌ 
உடலுழைப்பு செய்து கட்டியவர்கள்‌ இந்துக்கள்‌ 
என்பது சிறப்பு தகவல்‌. 


வேலூர்‌ மாநகரில்‌ பிறந்த குழந்தைகள்‌ 
உடல்நலம்‌  குன்றினால்‌, சைதாபுரி அம்மனை 
வணங்கக்‌ குழந்தை உடல்‌ நலமாகும்‌ என்பது எல்லாத்‌ 
தரப்பு மக்களிடமும்‌ உள்ள சொல்‌ வழக்கு. இங்குக்‌ 
குழந்தைகளுடன்‌ வரும்‌ அனைத்து மத மக்களே 
இதற்குச்‌ சாட்சியாக உள்ளனர்‌. 


அஜ்ரத்‌ ஸைதானிடீ அம்மாள்‌ என்பவர்‌ இந்த 
இடத்தில்‌ உயிருடன்‌ சமாதி நிலை அடைந்தார்‌. 
வேலூர்‌ நகர வியாபாரிகள்‌ அந்தச்‌ சமாதியை வழிபாடு 
செய்ய, தர்காவாகக்‌ கட்ட முடிவு செய்து, லட்சுமண 
முதலியார்‌ தலைமையில்‌ அப்போதைய ஆங்கிலேய 
கலெக்டரை சந்தித்து அனுமதி பெற்று 1906 கட்டத்‌ 
துவங்கி, 1927ல்‌ கட்டி முடித்துள்ளனர்‌. 


தர்கா உள்ளே, சமாதி அருகே, இந்தத்‌ தகவலை 
கல்வெட்டாக வடித்து வைத்துள்ளனர்‌. 


A £ 
» 
> ~ 


ஹெரிட்‌8ட2ர்‌ / உனவரி 2019 


bio usbejusy mmm 


A) 
ர்‌ 


( 
iE ஓ 


வி பம 


நக கவ 


கல்வெட்டு தகவல்‌: 
கடவுள்‌ துணை 


கடைக்கால்‌ ஆரம்பம்‌ 16-10-1909. இதனால்‌ 
தெரிந்து கொள்வது 


யாதெனில்‌ இவ்வேலூரின்‌ கண்புறாதினமாய்‌ சமாதி 


சகலமான  கனவான்களும்‌ 
அடைந்து எழுந்தருளி எங்கும்‌ பிரபலமாய்‌ வழங்கி 
வரும்‌ சைதா பீபீ அம்மனுக்கு ஸ்ரீ கலெக்டர்‌ துரை 
அவர்களால்‌ கொடுக்கப்பட்ட உத்தரவைப்‌ பெற்று 
நெடுநாளாய்‌ கட்டடம்‌ இல்லாது இருந்ததை, வேலூர்‌ 
கலாஷ்‌ தாதா வீதி மார்க்கெட்‌ சில்லறை கடை 
வி.தா.லட்சுமண முதலியார்‌ முன்னின்று தான்‌ யசாகம்‌ 
செய்தும்‌, வியாபாரிகள்‌ பொருள்‌ உதவியைக்‌ கொண்டு 
கட்டிடத்தைப்‌ பூர்த்தி செய்தனர்‌. 


மேஸ்திரி 


சலவன்பேட்டை, 


குப்புசாமி முதலியார்‌ 
ஊழியன்‌ 


விரிஞ்சிபுரம்‌ தர்மலிங்க முதலியார்‌, கல்தச்சர்‌ வேலை 


தங்கள்‌ அன்புள்ள 


துரைசாமி நாயகர்‌ கொசப்பேட்டை, லட்சுமண 


முதலியார்‌ தர்மகர்த்தா சில்லறைக்‌ கடை வேலூர்‌. 
மதநல்லிணக்கத்தை பேணிவரும்‌ இடமாக, 
இன்றும்‌ பலர்‌ நம்பிக்கையுடன்‌ நாடி வரும்‌ இடமாக 


உள்ளது. 


தால்ப்ய! 
சிலப்பதிகாரம்‌, பெருங்கதை, ஆண்டாள்‌ பாடல்கள்‌, 
சூளாமணி, கந்தபுராணம்‌, திருவிளையாடற்புராணம்‌, 
பெரியபுராணம்‌ போன்ற நூல்களின்‌ வாயிலாகவும்‌, 
திருமண சடங்குகளை நம்‌ முன்னோர்களால்‌ 
ஓவியங்களாக, சிற்பங்களாக வழவமைத்துள்ளதன்‌ 
வாயிலாகவும்‌, முற்காலத்தில்‌ நடைபெற்ற 
திருமண சடங்குகளைப்‌ பற்றி நாம்‌ அறியலாம்‌. 
அகநானூறு பாடல்‌, திருமணத்தின்‌ போது 
மணமக்களை மக்கள்‌ மற்றும்‌ அரிசி கலந்த நீரில்‌ 
குளிப்பாட்றுதல்‌, மணமக்களுக்கு புதிய ஆடை 


உருத்துதல்‌, ஆபரணங்கள்‌ ௮ணிவித்தல்‌, மங்கள 
இசைக்‌ கருவிகள்‌ வாசித்தல்‌, விருநீதுண்ணுதல்‌, 
நெல்‌ மற்றும்‌ பூவை மணமக்களின்‌ மேல்‌ தூவி 
ஆசிர்வதிந்தல்‌ போன்ற திருமண சடங்குகள்‌ 
நிகழ்ந்ததாக கூறுகிறது. 


கண்ணகி கோவலன்‌ திருமணத்தில்‌, 
மணமக்கள்‌ தீயை வலம்‌ வரும்‌ சடங்கு 
நடைபெற்றதாகவும்‌, ௮ந்தணர்கள்‌ திருமணத்தை 
செய்து வைத்தாகவும்‌ சிலப்பதிகாரம்‌ 
எருத்தியம்புகிறது. கந்தபுராணம்‌, திருவிளையாடற்‌ 
புராணம்‌ மணமகளின்‌ கழுத்தில்‌ மங்களநாண்‌ 
அணிவிக்கும்‌ வழக்கம்‌ இருந்ததாக 
குறிப்பிடப்பட்ருள்ளது. திருமணத்தின்‌ போது 
பந்தல்‌ அமைத்தல்‌, வாயிலில்‌ தோரணம்‌ 
கட்டுதல்‌, மங்கள இசை கருவிகள்‌ வாசித்தல்‌, 
மணமக்களை குளிபீபாட்டுதல்‌, புத்தாடை மற்றும்‌ 
அணிகலன்‌ அணிவித்தல்‌, காம்பு கட்டுதல்‌, 
தாரைவார்த்து கொருத்தல்‌, தாலி அணிவித்தல்‌, 
தீயை வலம்வருதல்‌, விருந்துண்ணுதல்‌ போன்ற 
சடங்குகள்‌ நடைபெற்றதாக வறியமுழகிறது. 


ஹெரிட்டேலர்‌/ ஜனவரி 2019 


6.10:196239பு MMM 


ள்‌ 


"விஞ்ஞான முறையில்‌ இந்திய 
ஒன்றை எழுதப்புகும்‌ ஆசிரியர்கள்‌ 
காவிரி, வைகை ஆற்றங்கரைகளில்‌ தான்‌ முதன்முதல்‌ 


வரலாறு 
கிருஷ்ணா, 


தம்‌ ஆராய்ச்சிகளைத்‌ தொடங்க வேண்டுமே அன்றிக்‌ 
பேராசிரியர்‌ 
சுந்தரம்பிள்ளை அவர்கள்‌. இதனையொட்டி, "இந்திய 
தென்னிந்தியாவில்‌ 
தொடங்க வேண்டும்‌" என்பது ஆய்வறிஞர்‌ கே.கே. 


கரையினின்று" என்பார்‌ 


கங்கைக்‌ 


வரலாற்றாராய்ச்சியைத்‌ தான்‌ 


பிள்ளை அவர்களின்‌ கருத்தாகும்‌. 
இதில்‌ மாறுபட்டக்‌ கருத்தில்லை. அதே 
நேரம்‌ நடுநாடு என்றும்‌ தொண்டை மண்டலம்‌ 
என்றும்‌ அழைக்கப்பட்டப்‌ பகுதி, வரலாற்றுக்கு எந்த 
வகையிலும்‌ சளைத்ததில்லை. கூடுதலான வரலாற்றுத்‌ 
தடயங்களும்‌ குறிப்பிடத்‌ 


தகுந்தவையாகும்‌. 


இங்குள்ளன என்பதும்‌ 


மண்டலத்தில்‌ 

மற்றும்‌ 
இருந்துதான்‌ 
தமிழர்‌ வரலாறு எழுதத்‌ தொடங்கப்பட வேண்டும்‌. 
இதற்கான வலுவான ஆதாரங்கள்‌ வரலாற்று நீதியில்‌ 
இருக்கின்றன. 


நடுநாட்டில்‌, தொண்டை 


ஒடும்‌ தென்பெண்ணை, கெடிலம்‌ 


சங்கராபரணி ஆறுகளின்‌ கரைகளில்‌ 


சங்கராபரணி ஆற்றங்கரையில்‌ அமைந்துள்ள 
திருவக்கரையில்‌ 2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட, 
உலகப்‌ புகழ்பெற்ற கல்‌ மரங்கள்‌ காணப்படுகின்றன. 


மயிலம்‌ அருகே உள்ள பொம்மையார்‌ பாளையத்தில்‌ 


ஒன்றரை ஆண்டுகளுக்கு 
குழந்தையின்‌ கற்படிமம்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 


லட்சம்‌ முற்பட்டக்‌ 


இதே ஆற்றங்கரையில்‌ அமைந்துள்ள 
செ. கொத்தமங்கலத்தில்‌, சங்ககாலப்‌ பானை ஓடுகள்‌ 
முதற்‌ கொண்டு, 
வரையிலான வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ நிறைந்துள்ளன. 
இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள்‌ வரலாற்றின்‌ 
அறுபடாதத்‌ தொடர்ச்சியை செ.கொத்தமங்கலம்‌ 
கிராமத்தில்‌ நாம்‌ காணலாம்‌. 


நாயக்கர்‌ காலச்‌ சதிக்கற்கள்‌ 


தென்பெண்ணை ஆற்றங்கரையில்‌ அமைந்துள்ள 
கீழ்வாலை, ஆலம்பாடி உள்ளிட்டப்‌ பகுதிகள்‌ பாறை 
இந்த 
ஓவியங்கள்‌ மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. 
சிந்துவெளி நாகரிகத்துடன்‌ 
இந்திய ஓவியக்கலை வரலாற்றில்‌ முக்கிய 
பிடி த்திருப்பவை. 


ஓவியங்களுக்குப்‌ புகழ்பெற்றவைகளாகும்‌. 


தொடர்புடையவை. 


இடம்‌ 


ெஹெரிட்€டகர்‌/ ஐனவரி 2019 


610-190 63119 பு MMM 


a குந்தவைக்‌ நக ப்ப 
ட ஆலயம்‌, தாதாபுரம்‌. 


மூன்றாயிரம்‌ 


ஆண்டுகளுக்கு முற்பட்டத்‌ தாய்த்‌ 
தெய்வத்தின்‌ அடையாளச்‌ சின்னத்தை உடையாநத்தம்‌ 
கிராமத்தில்‌ நாம்‌ பார்க்கலாம்‌. திருக்கோவலூர்‌ அருகே 
உள்ள கோட்டகம்‌ கிராமத்தில்‌ கி.பி.முதல்‌ நூற்றாண்டு 
கண்டெடுக்கப்பட்டன 


ரோமானியக்‌ காசுகள்‌ 


என்பதும்‌ இங்குக்‌ குறிப்பிடத்தகுந்ததாகும்‌. 


சங்க இலக்கியங்களில்‌ பாடப்பெற்ற 
திருக்கோவலூர்‌, மரக்காணம்‌, கிடங்கில்‌, 
கீழ்மாவிலங்கை ஆகிய ஊர்கள்‌ விழுப்புரம்‌ 
மாவட்டத்தில்‌ இடம்பெற்றுள்ளன. 

கடையெழு வள்ளல்களில்‌ ஒருவரானத்‌ 
திருமுடிக்காரியும்‌, சிறுபாணாற்றுப்‌ படையின்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌  நல்லியக்‌ கோடனும்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்தவர்களாவர்‌. 


பல்லவர்களின்‌ முதற்குடைவரைக்‌ கோயில்‌ 
விழுப்புரம்‌ மாவட்டத்திலுள்ள மண்டகப்பட்டுக்‌ 
கிராமத்தில்‌ அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 


தமிழ்நாட்டில்‌ எஞ்சி நிற்கும்‌ ஒரே பல்லவ ஓவியமாகப்‌ 
பனைமலையில்‌ உள்ள தாளகிரிசுவரர்‌ கோயில்‌ ஓவியம்‌ 


திகழ்கிறது. 


சோழர்காலக்‌ கலைச்சின்னங்கள்‌ மாவட்டம்‌ முழுவதும்‌ 


இட்ட 
க்ஷ w 


செஞ்சிக்‌ கோட்டை 


இதில்‌, எசாலம்‌, 


காணப்படுகின்றன. எண்ணாயிரம்‌, 


பிரம்மதேசம்‌, தாதாபுரம்‌, திருமுண்டீச்சுரம்‌, 
சேந்தமங்கலம்‌, பேரங்கியூர்‌ உள்ளிட்டப்‌ பகுதிகளில்‌ 


அமைந்துள்ளக்‌ கோயில்கள்‌ குறிப்பிடத்தக்கன. 


விழுப்புரம்‌ உள்ள எண்ணாயிரம்‌ 
கிராமத்தில்‌, சோழர்‌ மிகப்பெரிய 
வேதக்கல்லூரி நடந்திருக்கிறது. எசாலம்‌ கிராமத்தில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட செப்பேடு, சோழர்‌ வரலாற்றில்‌ 


அருகே 
ஆட்சியில்‌ 


முக்கிய இடம்‌ பிடித்துள்ளது. சேந்தமங்கலத்தைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்டு ஆட்சி நடத்திய 
காடவராயர்கள்‌ குறிப்பிடத்தகுந்தவர்கள்‌. இங்குள்ளக்‌ 
(கோட்டை) கோயிலும்‌, இசைக்கும்‌ கற்குதிரைச்‌ 
சிற்பமும்‌ குறிப்பிடத்தகுந்தன. 

தமிழ்‌ எழுத்தின்‌ வரலாற்றை, வளர்ச்சியைக்‌ 


காட்டும்‌ தொன்மை தமிழ்‌ எழுத்துகள்‌ ஜம்பை, 
தொண்டுூர்‌, பெருமுக்கல்‌, திருநாதர்‌ குன்று ஆகிய 
இடங்களில்‌ நாம்‌ காணலாம்‌. அசோகனின்‌ சாசனங்களில்‌ 
குறிப்பிடப்படும்‌ "சதியபுதோ" 
எனும்‌ ஐம்பைக்கல்வெட்டு விடை 
தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 


என்பவர்கள்‌ யார்‌ 


வினாவிற்கு, 


பல்லவர்‌ காலம்‌ முதற்கொண்ட வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க 
நடுகற்கள்‌, கல்வெட்டுகள்‌ விழுப்புரம்‌ மாவட்டத்தின்‌ 


ரசி 


ர இத்தன களப்பணியில்‌ 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


6.10 :196231/9பு MMM 


பல்வேறு பகுதிகளிலும்‌ காணப்படுகின்றன. 


கோட்டை 


தமிழக 


எளிதில்‌ அணுக முடியாதக்‌ 
என வர்ணிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை, 
வரலாற்றில்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. தியாகதுருகம்‌, 
வழுதாவூர்‌, பெருமுக்கல்‌ உள்ளிட்ட இடங்களிலும்‌ 


கோட்டைக்‌ கொத்தளங்கள்‌ காணப்படுகின்றன. 


நாலாடியாரை இயற்றியப்‌ புலவர்கள்‌, தேவார 
மூவரில்‌ ஒருவரான சுந்தர மூர்த்தி நாயனார்‌, சிவஞான 
போதம்‌ அருளிய மெய்கண்ட நாயனார்‌, கம்பனுக்கு 


உதவிய சடையப்ப வள்ளல்‌, கவிகாளமேகம்‌, காஞ்சிப்‌ 
பெரியவர்‌ ஸ்ரீசந்திர சேகரேந்திரர்‌, 


உரைவேந்தர்‌ 


A ்‌ ந்தி  1 3 ல 
தொல்பழங்காலப்‌ பாறை 


ஓவியங்கள்‌, கீழ்வாலை. 


i 2 பக. 


அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளை, நடிகர்‌ திலகம்‌ சிவாஜி 
கணேசன்‌ ஆகியோரும்‌ இம்மண்ணுக்கு உரியவர்களே. 
இங்குள்ள திருக்கோவலூர்‌, திவ்விய 
பிரபந்தத்தின்‌ பிறப்பிடமாகவும்‌, அட்ட 
வீரட்டங்களில்‌ ஒன்றாகவும்‌, நூற்றியெட்டு திவ்விய 


நாலாயிர 


தேசங்களில்‌ ஒன்றாகவும்‌ இருக்கிறது. பாடல்பெற்ற 
சைவ, வைணவத்‌ தலங்கள்‌ விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ 
அமைந்துள்ளன. 


சமண முனிவர்கள்‌ வாழ்ந்தக்‌ கற்படுக்கைகள்‌ 
மற்றும்‌ சமணச்‌ சின்னங்கள்‌ மாவட்டத்தின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ காணக்‌ கிடைக்கின்றன. திகம்பரப்‌ பிரிவு 
சமணர்களின்‌ தலைமையிடமாக, செஞ்சி அருகே 


i 


ஹெரிட்‌8டஐர்‌ / உனவரி 2019 


610-196 63119 பு MMM 


| பல்லவர்‌ ஓவியம்‌, பனைமலை. 


உள்ள மேல்சித்தாமூர்‌ திகழ்கிறது. 


வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க விழுப்புரம்‌ 
மாவட்டத்தில்‌, தமிழர்களின்‌ வரலாறு மற்றும்‌ 
பண்பாட்டிற்குச்‌ சான்றுகளாக விளங்கக்‌ கூடிய 
ஏராளமான தொல்பழங்காலப்‌ பொருள்கள்‌ 
தென்பெண்ணை, சங்கராபரணி ஆற்றங்கரைகளில்‌ 
கண்டெடுக்கப்‌ பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்டும்‌ 
வருகின்றன. 

இவற்றைப்‌ பாதுகாக்கவும்‌, வருங்காலத்‌ 
தலைமுறையினருக்குக்‌ காட்சிப்‌ படுத்தவும்‌, 
அருங்காட்சியகம்‌ எனும்‌ அமைப்பு விழுப்புரம்‌ 
மாவட்டத்தில்‌ இல்லை. இதற்கான முயற்சிகளை 
எழுத்தாளர்‌ கோ. செங்குட்டுவன்‌ 2005ஆம்‌ 


ஆண்டில்‌ முன்னெடுத்தார்‌. அப்போதைய மாவட்ட 
ஆட்சியர்‌ திரு.கா. பாலச்சந்திரன்‌ இ.ஆ.ப. இதில்‌ 
மிகுந்த ஆர்வமும்‌ அக்கறையும்‌ செலுத்தினார்‌. 
தற்காலிக அருங்காட்சியகம்‌ அமைக்கப்படும்‌ எனும்‌ 
அறிவிப்பும்‌ வெளியானது. ஆனாலும்‌, இம்முயற்சிகள்‌ 
முற்றுப்பெறவில்லை. தற்போது அதற்கான முயற்சிகள்‌ 
மீண்டும்‌ முன்னெடுக்கப்பட்டு வருகன்றன. பல்வேறு 
சமூகப்‌ பண்பாட்டு அமைப்புகளை ஒருங்கிணைத்து, 
அமைப்பு - 
பல்வேறு 


"அருங்காட்சியகம்‌ கூட்டமைப்பு" 


உருவாக்கப்பட்டு நடவடிக்கைகள்‌ 


முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, தனி 
மாவட்டமாகி 25 அண்டுகளாகிறது. இதிலிருந்துப்‌ 
புதிய ஒன்றும்‌ 

அறிவிப்பும்கூட வந்து விட்டது. 


வருவாய்‌ 
மாவட்டம்‌ உருவாவதற்கான 
இந்நிலையில்‌ 
இங்குள்ள வரலாற்றுச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாக்க 
வேண்டிய கடமையும்‌ பொறுப்பும்‌ தமிழக அரசுக்கு 
இருக்கிறது. இங்கு, அருங்காட்சியகம்‌ அமைக்கப்பட 
வேண்டும்‌ என்பது வரலாற்றுத்‌ தேவையாகும்‌. 


வரும்‌ தமிழக சட்டமன்றக்‌ கூட்டத்தில்‌, 


"விழுப்புரம்‌ 


அருங்காட்சியகம்‌ அமைக்கப்படும்‌" எனும்‌ வரலாற்றுச்‌ 


நிதிநிலை 


அறிக்கையின்போது, மாவட்டத்தில்‌ 


சிறப்புமிக்க அறிவிப்பு வரும்‌ எனும்‌ நம்பிக்கையுடன்‌ 
காத்திருக்கிறோம்‌. 


"விழுப்புரம்‌ 


வரலாற்றுச்‌ கஸ்றுகள்‌... 


லாற்றில்‌ 


ம்ஜர்ற்‌ மாட்ட ர்க 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


bio usbejusy mM 


காளிப்பட்டி கந்தசாமி கோவில்‌ தைப்பூசத்‌ 


திருவிழாவில்‌ கண்கொள்ளாக்‌ காட்சி. 


சேலம்‌ நாமக்கல்‌ மாவட்டத்தில்‌ பிரசித்தி பெற்ற 
காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி கோவில்‌ உள்ளது. 
இங்கு தைப்பூசத்‌ திருவிழா நடைடெறுவதையொட்டி 
கோவிலை சுற்றியுள்ள மைதானத்தில்‌ ஏராளமான 
தற்காலிக கடைகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


குழந்தைககளுக்கான பொம்மைக்கடைகள்‌, 


மகளிர்களுக்கான அணிகலன்கள்‌ கடைகள்‌, கரும்புச்‌ 


சாறு, பஜ்ஜி, போண்டா கடைகள்‌ இவற்றை எல்லாம்‌ 
விட அங்குள்ள கலர்‌ மிட்டாய்க்‌ கடைகள்‌ தான்‌ 
வெகு பிரபலம்‌. 


காரணம்‌, அந்தக்‌ கடைகளில்‌ கலர்‌ கலராக 


சர்க்கரை மிட்டாய்களைக்‌ கோபுரம்‌ போல 
அழகான கலர்‌ காம்பினேஷனில்‌ செட்டிங்ஸ்‌ போல 
வரிசையில்‌ அடுக்கி வைத்திருப்பது பார்ப்பதற்கு ஒரு 


கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. 


௮ கக, 


_ அரத்தத்ஆவைய 
இன்‌ ல்‌ 


A. J 4 


ப 


வியாபாரிகள்‌... அங்கேயே 


கலர்‌ மிட்டாய்‌ 
கடைகளுக்கு பின்புறம்‌ அடுப்பு வைத்து, தேங்காய்‌, 
சர்க்கரை இவற்றைப்‌ பாகு போலக்‌ காய்ச்சி, 


வண்ணங்களைச்‌ சேர்த்து சுடச்சுட மிட்டாய்‌ தயாரித்து 


விற்பனை செய்கின்றனர்‌. மிட்டாயும்‌ பார்க்க 


அழகாகவும்‌ சாப்பிட தித்திப்பாகவும்‌ உள்ளது. 
பேப்பரில்‌ பொட்டலம்‌ 
கட்டி பழையபடி பாரம்பரிய முறையில்‌ தருகின்றனர்‌. 


மிட்டாய்களைப்‌ 


ஒவ்வொரு வருடமும்‌ தைப்பூசத்‌ திருவிழாவிற்கு 
வருகைதரும்‌ ஆயிரக்கணக்கான பக்தர்கள்‌ சாமி 
தரிசனம்‌ முடிந்தவுடன்‌ இந்த கலர்மிட்டாய்களை 


வீட்டிற்கு வாங்கிச்‌ செல்வது கிராமிய மரபாகும்‌. 


கோவில்‌ திருவிழாவில்‌ சாமி கும்பிட்டு விட்டு 
அங்குள்ள கடைகளை ஆனந்தமாகச்‌ சுற்றிப்பார்த்து, 
குழந்தைகளுக்குப்‌ 
வீட்டிற்குச்‌ சமையல்‌ சாமான்கள்‌ வாங்குவது, பஜ்ஜி 
கடித்து தின்பது இதில்‌ 
கிடைக்கும்‌ சந்தோசமே தனி தான்‌. 


பொம்மைகள்‌ வாங்கித்‌ தருவது, 


மிட்டாய்‌ 


சாப்பிடுவது, 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


bio usbejusy mmm 


AN 


010 


சவுடேஸ்வரி அம்மன்‌ கோவில்‌ திருவிழா 


- 4£,] மோகன்‌, சேலம்‌ 


சேலம்‌ நகறின்‌ மையத்தில்‌ உள்ள, 


செவ்வாய்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி 
அம்மன்‌ கோவிலில்‌ ரத்தம்‌ சொட்டச்‌ சொட்ட 
கத்திப்போடும்‌ திருவிழா இந்தத்‌ தை பொங்கல்‌ 
நாளில்‌ நடைபெற்றது. 


சேலம்‌ செய்வாய்பேட்டையில்‌ 


ஸ்ரீ 
ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன்‌ கோவில்‌ உள்ளது. 
ஆண்டுதோறும்‌ அம்மனை அழைப்பதற்காக இந்தக்‌ 
கோவிலுக்குப்‌ பாத்தியப்பட்‌! 15 செட்டிமை 
கத்திப்போடும்‌ திருவிழாவை நடத்துவர்‌. 
இது தெலுங்கு, கன்னடம்‌ பேசும்‌ தேவாங்கர்‌ குல 
பாரம்பரிய வழிபாடு ஆகும்‌. இத்திருவிழா 
நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 


மக்கள்‌ 


பல 


அதேபோல்‌ இந்த வருடம்‌ பொங்கல்‌ 
திருநாளில்‌ ஐந்து நாள்‌ திருவிழாவாக சவுண்டம்மன்‌ 
கோவிலிலிருந்து இந்தக்‌ கத்தி போடும்‌ திருவிழா 
ஊர்வலம்‌ துவங்கியது. இந்த ஊர்வலத்தில்‌ கலந்து 
தீசுக்கோ..." 


ஆடிக்கொண்டும்‌ 


கொண்ட பக்தர்கள்‌ "வேசுக்கோ... 


என்று பாடிக்‌ கொண்டும்‌ 
கத்தியால்‌ உடலை வெட்டிக்‌ கொண்டே அம்மனை 


அழைத்தனர்‌. 
இதனால்‌ அந்தப்‌ பக்தர்களின்‌ உடலில்‌ ரத்தம்‌ 


வழிந்தோட ஆரம்பித்தது. ஆனாலும்‌ 
அதையெல்லாம்‌ கண்டுகொள்ளவில்லை. 


அவர்கள்‌ 


அந்த வெட்டுக்‌ காயங்களின்‌ மீது திருமஞ்சனப்‌ 
பொடியை ஒற்றி வைத்துக்‌ கொண்டு, தொடர்ந்து 
"வேசுக்கோ...தீசுக்கோ..." என்று ஆடிக்கொண்டே 
சென்றனர்‌. இந்தப்‌ பொடியை வைத்தால்‌ மூன்று 


நாட்களில்‌ காயம்‌ சரியாகிவிடும்‌ என்பது இந்தப்‌ 
இந்த விழாவில்‌ 
சக்தி அழைப்பு, ஜோதி அழைப்பு என விசேஷமாக 


பக்தர்களின்‌ அபார நம்பிக்கை. 


நடைபெறும்‌. இந்த விழாவுக்காக அம்மனுக்குத்‌ 
பந்தல்‌ அமைத்து அதில்‌ வெல்லத்தால்‌ 


செய்யப்பட்ட செங்கல்லால்‌ சுவர்‌ அமைத்து அதில்‌ 


தனியாக 


கரும்பினால்‌ கூரை வேயப்பட்டு அங்கே அம்மனை 
பிரதிஸ்ட்டை செய்வார்கள்‌. 

ஊர்வலம்‌ 
முடிவடையும்‌. அப்போது அம்மனுக்கு விசேஷ பூஜை 
நடத்தப்படும்‌. தொடர்ந்து அம்மன்‌ திருக்கல்யாணமும்‌ 
நடத்தி வெல்லமும்‌, கரும்பும்‌ அனைவருக்கும்‌ 
பிரசாதமாக வழங்கப்படும்‌. 


சவுடேஸ்வரி அம்மன்‌ கோவிலில்‌ 


2019.08 4 


ஹெரிட்‌டஐர்‌ / ஜனவரி 2019 


bio usbejusy MMM 


கும்ழகத்துடன்‌ 
கிரேக்க, 

உரோமானிய 
வணிகம்‌ 


- முனைவர்‌ ஜோ. ரிரின்ஸ்‌ 
அமெரிக்கன்‌ கல்லூரி 


ஐரோப்பாக்‌ கண்டத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ மத்தியத்‌ 
தரைக்கடலுக்கு அருகில்‌ கிரேக்க நாடு இருக்கிறது. 
கி.மு.538ல்‌ கிரேக்கத்திற்கும்‌ பாபிலோனியாவிற்கும்‌ 
இடையே நடைபெற்ற போரில்‌ கிரேக்கம்‌ வென்றது. 
பாபிலோனியா நகரம்‌ அழிக்கப்பட்டது. இதனால்‌ 
தமிழகத்துடன்‌ நேரடியாக 
தொடர்பு கொள்ளச்‌ சுலபமாக இருந்தது. பர்சியா 


கிரேக்கம்‌ வணிகத்‌ 
வளைகுடா வழியாகப்‌ பாபிலோனிய வணிகர்கள்‌ 


நடத்திய 
வழியாக நடத்தலாயினர்‌. 


வணிகத்தைக்‌ கிரேக்கர்கள்‌ செங்கடல்‌ 


அலெக்ஸாண்டரது காலத்தில்‌ அலெக்ஸாண்டிரியா 
நகரம்‌ வணிக மையாக (77402 ceாரe) விளங்கியது. 
சூயஸ்‌ கால்வாய்‌ மரக்கலங்கள்‌ செல்வதற்கு ஏற்றதாக 
ஆழப்படுத்தப்பட்டது. இதனால்‌ தமிழ்நாட்டு 
வணிகர்கள்‌ பாரசீக வளைகூடாவிற்கு செல்வதை 
விடுத்து நேரடியாக செங்கடலுக்குச்‌ சென்றனர்‌. 

இந்தியாவிற்கு 


பழங்காலத்தில்‌ கிரேக்கர்களால்‌ 


இரண்டு வழிகள்‌ கண்டறியப்பட்டன. 
1. கடல்வழி - அராபியக்‌ கடற்கரை ஓரங்கள்‌, 
செங்கடல்‌ ஏல நிடிக்குடா (4elantitie-gul/) வரை. 


2 நிலவழி - தென்‌ அரேபியா தொடங்கி அரேபியாவின்‌ 
மேற்குக்‌ கடற்கரை ஓரமாக நபாதியான்‌ (Nabateans), 
பெத்ரா (Petra), காசா (0822), அல்லது சினை 
பெனின்சுலா ($i! Peninsula) வழியாக எகிப்து 
வரை. 


கி.மு. 170இல்‌ டாலிடு எவர்‌ கெட்‌ (7) மன்றத்தில்‌ 
நிகழ்ந்த நிகழ்ச்சி கருதத்தக்கது. அரபிக்குடாவில்‌ 
இருந்த ஓர்‌ இந்தியரை அலெக்சாந்திறியாவிற்குக்‌ 


கடத்தி வந்து அவருக்குக்‌ கிரேக்க மொழி பயிற்றுவித்து 


கடல்‌ 


இந்தியாவிற்குக்‌ 
பணிக்கப்பட்டாராம்‌. அதனைத்‌ தொடர்ந்து கிரேக்க 


வழியைச்‌ சொல்லுமாறு 


வாணிகக்‌ கப்பல்கள்‌ இந்தியாவிற்குப்‌ பல முறை 


சென்று மதிப்பு வாய்ந்த பல பொருட்களுடன்‌ 
திரும்பின. 

பழங்காலத்தில்‌ யவனர்கள்‌ (கிரேக்கர்களும்‌, 
உரோமர்களும்‌) மரக்கலங்களை நடுக்கடலில்‌ 


செலுத்தி கடல்வழிப்‌ பயணம்‌ மேற்கொள்ளவில்லை. 
வழிகாட்டியின்‌ துணையோடு கரையோரமாகவே 
மரக்கலங்களைச்‌ செலுத்திப்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. 
இப்பயணமே அவர்களது உயிருக்கும்‌ பொருளுக்கும்‌ 
பாதுகாப்பாக இருந்தது. 
எகிப்தரசி கிளியோபாட்ராவின்‌ காலத்திலும்‌ 
இதனால்‌ 
கரையோரமாகக்‌ கப்பல்‌ பயணம்‌ செய்து இந்தியாவின்‌ 


இவ்வாறே பயணம்‌ மேற்கொண்டனர்‌. 
மேற்குக்‌ கரையை (சேரநாட்டு-முசிறி) அடைய மிக 
நீண்ட காலம்‌ ஆனது. 


கி.பி. 47இல்‌ ஹிப்பாலஸ்‌ (றறஎ/ப5) என்னும்‌ கிரேக்க 
மாலுமி தென்மேற்குப்‌ பருவக்காற்றின்‌ உதவியினால்‌ 
அரபிக்கடலின்‌ நடுவில்‌ பிரயாணம்‌ செய்து வெகு 
விரைவில்‌ சேரநாட்டுத்‌ துறைமுகத்துக்கு வந்தான்‌. 
ஹிப்பாலஸ்‌ என்னும்‌ கிரேக்க மாலுமி கடலில்‌, 
திசை, காற்று அறிந்து கப்பல்‌ செலுத்துவதில்‌ கிரேக்க 
மாலுமிகளுக்கு முன்னோடியாகத்‌ திகழ்ந்ததால்‌, அவன்‌ 
நினைவாக தென்மேற்குப்‌ பருவக்காற்றிற்கு, கிரேக்க 
சூட்டினர்‌. 
ஹிப்பாலஸ்‌ பருவகாற்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 


மாலுமிகள்‌ ஹிப்பாலஸ்‌ பெயரையே 


கிரேக்கர்கள்‌ பழந்தமிழ்‌ நாட்டிற்கு விரைவாக வந்து 


ஹெரிட்‌8ட2ர்‌ / உனவரி 2019 


610-190 63119 பு MMM 


வணிகம்‌ புரிந்தனர்‌. 


இ.பி. 23 முதல்‌ கி.பி. 
பிளினி என்னும்‌ வெளிநாட்டார்‌ செங்கடலிலிருந்து 
சேரநாட்டுத்‌ துறைமுகமாக முசிறிக்கு மரக்கலங்கள்‌ 
பயணம்‌ மேற்கொண்டதைப்‌ பின்வருமாறு 
குறிப்பிடுகிறார்‌. இந்தியாவுக்குச்‌ செல்லுகின்றவர்கள்‌ 
ஓகெலிஸிலிருந்து புறப்படுவது வசதியானது. அந்த 
இடம்‌ கெல்லா என்று வழங்கப்படுகிறது. அது 
ஒரு விரிகுடாவாகும்‌. அங்கிருந்து ஹிப்பாலஸ்‌ 
பருவக்காற்றின்‌ துணையால்‌ நாற்பது நாள்‌ பயணத்தால்‌ 


79 வரை வாழ்ந்த 


இந்தியாவின்‌ முதன்மை வாய்ந்த வணிகத்‌ துறைமுகப்‌ 
பட்டினமாகிய முசிறியை அடையலாம்‌. 


கிரேக்கத்திற்கும்‌ பழந்தமிழகத்திற்கும்‌ 
இடையே நிகழ்ந்த வணிகத்தை உற்று நோக்கும்‌ 
போது பின்வரும்‌ முடிவுக்கு வரலாம்‌. ஓகலீஸிலிருந்து 
(கெல்லாவிலிருந்து) புறப்படும்‌ 
மரக்கலங்கள்‌ ஹிப்பாலஸ்‌ பருவக்காற்றின்‌ துணையால்‌ 


கிரேக்கர்களின்‌ 


(அரபிக்கடலில்‌ தென்‌ மேற்காகப்‌ பருவக்காற்று வீசும்‌ 
காலம்‌ - ஏப்ரல்‌ மாதத்திலிருந்து அக்டோபர்‌ வரை 
அக்டோபரிலிருந்து 
ஏப்ரல்‌ வரை) 40 நாட்களில்‌ பழந்தமிழகத்தின்‌ முதல்‌ 


வடகிழக்காக வீசும்‌ காலம்‌ - 


வணிகச்‌ சந்தையாக விளங்கிய முசிறிப்பட்டினத்தை 
அடைந்தன. பின்பு மரக்கலங்கள்‌ எகிப்து நாட்டின்‌ 
மெசிர்‌ மாதத்தில்‌ அதாவது ஜனவரி மாதத்தில்‌ அரபிக்‌ 
கடலிலிருந்து வடகிழக்குப்‌ பருவக்காற்று வீசும்‌ 
காலத்தில்‌ புறப்பட்டு செங்கடலை அடைகின்றன. 
செங்கடலை அடைந்ததும்‌ தென்மேற்கு அல்லது 
தென்கிழக்காக வீசும்‌ பருவக்காற்றின்‌ மூலம்‌ புறப்பட்ட 
இடத்தை அடைகின்றன. 


இஞ்சி, எண்ணெய்‌, தேங்காய்‌, தேக்கு, அரிச, 
இலவங்கம்‌, யானைத்‌ தந்தம்‌ முதலியப்‌ பொருட்களை 
கிரேக்கர்கள்‌ பழந்தமிழர்களிடமிருந்து விரும்பி 


வாங்கினார்‌. கிரேக்கர்கள்‌ தமிழகத்துடன்‌ வணிகத்தில்‌ 


இறங்கியது கி.மு.க்‌ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
தான்‌. இவ்வணிகத்‌ தொடர்பால்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ 


பல கிரேக்க மொழியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


கருவா (இலவங்கம்‌) Karpion (கார்ப்பியன்‌) 


இஞ்சிவேர்‌ 
Perper பெர்பெரி 


சோபோகிளிப்ஸ்‌, அரிஸ்டோபேனிஸ்‌ முதலிய கிரேக்க 


அறிஞர்களின்‌ நூல்களில்‌ இவற்றைக்‌ காணலாம்‌. 


இதேபோல கிரேக்க சொற்களும்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. (எ.கா. 


தரைக்குள்‌ செல்லும்‌ வழி 
நாழிவட்டில்‌ 
இரண்டரை நாழி 


தமிழகத்துடன்‌ கிரேக்கம்‌ கொண்ட நேரடித்‌ 
இடைத்தரகராய்‌ 
செயல்பட்டு வந்த அரேபிய வணிகர்‌ இடத்தைக்‌ 


தொடர்பால்‌ அதுவரை வணிக 
கிரேக்கர்கள்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. 
தமிழக உரோம வணிகம்‌ 


தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 
வணிகப்‌ பொருட்களின்‌ பெருமையைக்‌ கிரேக்கர்கள்‌ 
மூலமாக உரோமர்கள்‌ அறிந்து கொண்டனர்‌. எனினும்‌ 
கி.பிமுதலாம்‌ நூற்றாண்டு வரையில்‌ ரோமானியரின்‌ 


வணிகம்‌ பெருமளவில்‌ விரிவடையவில்லை. 
ரோமானியர்‌ மிகப்‌ பெரும்‌ கடற்படையை 
வைத்திருந்தாலும்‌ கிரேக்கர்களைப்‌ போன்ற சிறந்த 
கப்பலோட்டிகள்‌ கிடையாது. உரோமானிய 
ஆட்சிக்‌ காலத்திலும்‌ கிரேக்கர்களே மிகச்சிறந்த 
கடலோடிகளாகவும்‌, கடல்‌ வணிகர்களாகவும்‌ 
திகழ்ந்தனர்‌. 


கி.மு. 30இல்‌ மத்தியத்‌ தரைக்கடலைச்‌ சார்ந்த 
நாடுகளை உரோமப்‌ பேரரசர்‌ அகஸ்டஸ்‌ வென்றார்‌. 
உரோமானிய ஆட்சியின்‌ போதும்‌ அரேபியர்‌ 
செங்கடல்‌ வழியாக எகிப்து, கிழக்கு ஆப்பிரிக்கா 
முதலிய நாடுகளில்‌ வணிகம்‌ புரிந்து வந்தனர்‌. 
பின்னர்‌ உரோமர்கள்‌ அரேபியரின்‌ வணிகத்தைத்‌ 
தடுத்து செங்கடல்‌ பகுதி துறைமுகங்களைத்‌ தங்கள்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு வந்தனர்‌. உரோமானிய 
ஆட்சிக்குக்‌ கழ்‌ அடங்கிய துறைமுகப்பட்டினங்களில்‌ 


மேற்பார்வையாளர்களாகவும்‌, மரக்கல ஓட்டிகளாகவும்‌ 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


610-190 63119 பு MMM 


கிரேக்கர்களை நியமித்தனர்‌. 


அகஸ்டஸ்‌ 
(கி. மு.380இல்‌) 
உரோமர்கள்‌ பழந்தமிழகத்துடன்‌ நேரடியாக வணிகத்‌ 
வகுத்தது. கிறிஸ்தவ 
ஆண்டு தொடங்கிய முதல்‌ சில நூற்றாண்டுகளில்‌ 


பேரரசர்‌ 
எகிப்து வெற்றி 


உரோமானியப்‌ 


சக்கரவர்த்தியின்‌ 
தொடர்பு கொள்ள வழி 


தமிழகத்துக்கும்‌ உரோமாபுரிக்கும்‌ இடையே வணிகம்‌ 
பெருமளவில்‌ வளர்ந்து வரலாயிற்று. தமிழகத்துடன்‌ 
உரோமர்கள்‌ மேற்கொண்ட வணிகத்திற்கு ரோமானியப்‌ 
பேரரசர்‌ மிகுந்த ஆதரவளித்தார்‌. 
ரோமானிய அரசியல்‌ வரலாற்றில்‌ முதல்‌ பேரரசராகக்‌ 


அகஸ்டஸ்சும்‌ 


கருதப்படுபவர்‌ அகஸ்டஸ்‌ மன்னராவார்‌. இப்பேரரசர்‌ 
காலத்தில்‌ அநேக இந்தியத்‌ தூதர்கள்‌ உரோமை 
அடைந்து பல வகையில்‌ வணிக உறவினை வளர்த்தனர்‌. 
இதில்‌ தமிழ்நாட்டுத்‌ தூதுவர்களும்‌ அடங்குவர்‌. 
உரோமருடன்‌ அரசியல்‌ தொடர்பு 
முதன்‌ முதல்‌ 
கண்டுணர்ந்தவன்‌ ஒரு பாண்டிய அரசனேயாவான்‌. 


கொள்வதிலுள்ள நலன்களை 
உரோமர்‌ நேசநாட்டினனாகும்‌ எண்ணத்துடன்‌ அவன்‌ 
அகஸ்டஸ்‌ ஸீஸரிடம்‌ இரண்டு தூதுக்‌ குழுக்கள்‌ 
அனுப்பினான்‌. இவற்றுள்‌ ஒன்று ஜூலியஸ்‌ ஸீசர்‌ 
மாண்ட 18ஆம்‌ ஆண்டில்‌ (ி.மு.26இல்‌) அகஸ்டஸ்‌ 
(Terracona) 
சமயம்‌ அவனைச்‌ சென்று கண்டது மற்றது ஆறு 


டெராகோனாவில்‌ தங்கியிருக்கும்‌ 
ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ (கி.மு.20இல்‌) அவர்‌ சாமாஸ்‌ 
தீவிலிருக்கும்‌ போது அவரைச்‌ சந்தித்தது. 


தமிழ்நாட்டில்‌ உரோமர்கள்‌ 


மேற்காசியாவிலிருந்து வந்த கிரேக்க உரோம 
வணிகர்களைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ "யவனர்கள்‌" 
என்று குறிப்பிடுகின்றன. யவனர்‌ என்னும்‌ இச்சொல்‌ 
ஐஒனிஸ்‌ (0011௪5) என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்லிலிருந்து 
திரிந்து வந்தது. வடமொழிக்‌ கவிதையிற்‌ பெரும்பாலும்‌ 
கிரேக்கரை உணர்த்தவே இச்சொல்‌ வழங்கும்‌. தமிழ்க்‌ 
உட்பட மேலைத்‌ 


கவிதையில்‌ உரோமர்‌, கிரேக்கர்‌, 


தேசத்தவர்‌ யாவரையும்‌ குறிக்கும்‌. 


வணிகத்தின்‌ 


மரக்கலங்களைக்‌ 


உரோமர்கள்‌ 
காரணமாக தங்களுடைய 
கடற்கொள்ளையரிடமிருந்து காப்பாற்றிக்‌ கொள்ளும்‌ 


பொருட்டு நன்கு பயிற்சி பெற்ற உரோமானியப்‌ 


போர்வீரர்கள்‌ பலரைக்‌ தமிழகத்திற்குத்‌ 
தங்களுடன்‌ அழைத்து வந்தனர்‌. அக்காலத்தில்‌ 
முசிறித்‌ துறைமுகத்தின்‌ சுற்றுப்‌ பகுதியில்‌ 


கடற்கொள்ளையர்களின்‌ நடமாட்டம்‌ அதிகம்‌. 

வாணிபத்தைப்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டு அங்கு 1200 
ரோமானிய வீரரடங்கிய படை ஒன்று (௫.பி. மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌) நிறுத்தப்பட்டி ருந்தது என்றும்‌ பண்டைய 
ரோமில்‌ அரசவழிபாட்டுமுறை இருந்ததாகையால்‌, 


முசிறியில்‌ பேரரசர்‌ அகஸ்ட்டஸ்சீசருக்கு ஒரு கோயில்‌ 
கட்டப்பட்டிருந்தது. 


முசிறியில்‌ நிறுத்தப்பட்டிருந்த ரோமானிய 

கோஹார்ட்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
இப்படையில்‌ 800லிருந்து 1200 பேர்‌ வரை வீரர்கள்‌ 
இருந்தனர்‌. முசிறியில்‌ இருந்த அகஸ்டஸ்‌ சீசர்‌ கோயில்‌ 
கி.பி.1341ல்‌ பெய்த பெருமழையின்‌ காரணமாகப்‌ 


படை 


பேரியாற்றில்‌ ஏற்பட்ட வெள்ளப்‌ பெருக்கால்‌ 
அழிந்துபோனது. 

வணிகத்தின்‌ பொருட்டு தமிழகத்தில்‌ 
தங்கிவிட்ட உரோமானியர்கள்‌ தமிழக அரச 
சேவையை மேற்கொண்டு அரசர்களுக்கு 
மெய்க்காப்பாளர்களாகவும்‌, அரண்மனை 
காவல்காரர்களாகவும்‌, இராணுவப்‌ பாசறைக்‌ 


காவலர்களாகவும்‌ அமர்ந்தனர்‌. மதுரையின்‌ கோட்டை 


வாயிலை ரோமானியப்‌ போர்‌ வீரர்கள்‌ காவல்‌ 


காத்ததைச்‌ சிலம்பு 


"சுருங்கை வீதி மருங்கிற்‌ போகக்‌ 

கடிமதில வாயில்‌ காவலிற்‌ சிறந்த 

அடல்வாள்‌ யவனர்க்கு அயிராது புக்கு; ஆங்கு" (இல. 
14:65-67) 

எனக்‌ குறிப்பிடுகிறது. 


முல்லைப்பாட்டு பாண்டிய அரசனின்‌ இராணுவப்‌ 


பாசறைக்‌ காவலர்களாகவும்‌, மெய்க்காப்பாளர்களாகவும்‌ 


விளங்கிய உரோமானியரை, 


923 


டம்‌ 


டிக்‌ 


அகஸ்தஸ்‌ கோவில்‌, வெளிநாடு 


EF 
௮ லகி 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


610-196 63119பு MMM 


யூ ய்‌ ப்‌ . . . 
வலிபுணர்‌ காக்கை வன்கண்‌ யவனர்‌ 


உடம்பின்‌ உரைக்கும்‌ உரையா நாவின்‌ 
படம்புகு மிலேச்சர்‌ உழையர்‌ ஆக" (முல்‌.61-66) 
எனக்‌ குறிப்பிடுகிறது. 


சோழநாட்டுப்‌ புகார்‌ நகரில்‌ யவனச்சேரி இருந்ததைச்‌ 
சிலம்பு 


"கயவாய்‌ மருங்கிற காண்போர்த்‌ தடுக்கும்‌ 
பயன்‌அறவு அறியா யவனர்‌ இருக்கையும்‌; " (சில.5: 9- 
1) 

எனக்‌ குறிப்பிடுகிறது. 


ஏற்றுமதி இறக்குமதிப்‌ பொருட்கள்‌ 


உரோமர்கள்‌ தமிழகத்திலிருந்து, யானைத்‌ 
தந்தம்‌, எருமை நெய்‌, விலங்கின்‌ தோல்‌, ஆமை 
ஓடு, மிளகு, மலபத்திரம்‌, வெட்டிவேர்‌ (நறுமண 


இலை), தேக்கு, சந்தனம்‌, மயில்‌ தோகை, கருங்காலி, 
இஞ்சி, இலவங்கம்‌, அரிச, 
சோளம்‌, புளி, வெற்றிலை, பாக்கு முதலியப்‌ 
பொருட்களை ஏற்றுமதி செய்தனர்‌. கிளி, குரங்கு 


தேங்காய்‌ எண்ணெய்‌, 


தவிர மற்ற பறவைகளும்‌, வேட்டை நாய்‌, யானை, 
சிங்கம்‌, காண்டாமிருகம்‌, கோதுமை நிறமுள்ள ஒரு 
விஷப்பாம்பு, சிறிய மலைப்‌ பாம்பு ஆகியனவும்‌ 


ரோம நாட்டிற்கு அனுப்பிவைக்கப்பட்டன. 


ரோமானியர்கள்‌ ஓயினையும்‌ (தேறல்‌), 
பொன்‌, அரிய மட்பாண்டங்கள்‌, வெள்ளீயம்‌, 
ஈயம்‌, வெண்கலம்‌, பவளம்‌, எகிப்தியத்‌ துணிகள்‌ 


போன்றவற்றைத்‌ தமிழகத்தில்‌ இறக்குமதி செய்தனர்‌. 
ரோமர்கள்‌, இறக்குமதி செய்தப்‌ பொருட்களைக்‌ 
காட்டிலும்‌ தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்த 
பொருட்களே அதிகம்‌. ரோமர்கள்‌ தமிழகத்துடன்‌ 
பண்டமாற்று வாணிகம்‌ புரியவில்லை. பொன்னைக்‌ 
கொடுத்துப்‌ பொருட்களை வாங்கிச்‌ சென்றார்கள்‌. 
இதனால்‌ அறிஞர்கள்‌ 
தங்களது செனட்டில்‌ வணிகத்தின்‌ மூலமாக தமது 


உரோமாபுரியிலிருந்த 


நாட்டின்‌ செல்வம்‌ வெளிநாடுகளுக்குச்‌ செல்வதை 


முறையிட்டி ருக்கிறார்கள்‌. 

உரோம நாட்டு அரசியல்வாதியும்‌ 
எழுத்தாளருமான பிளைனி கூறுவது எவ்வளவு 
குறைவாக மதிப்பிட்டாலும்‌ இந்தியா, சேரநாடு 


மற்றும்‌ அரசு நாடுகள்‌ ஆண்டுதோறும்‌ உரோமப்‌ 
பேரரசிலிருந்து 10 கோடி உரோம நாணயம்‌ 
செஸ்டெர்ஸஸ்‌  ($e5ீerces)ஐூ வடித்துவிடுகின்றன 
எனக்‌ குறைப்பட்டுக்‌ கொள்கிறார்‌. 


தமிழக ரோம்‌ வாணிகத்தால்‌ ஆண்டுக்கு 100 
ஆயிரம்‌ பொன்‌ நாணயங்கள்‌ தமிழகத்திற்கு வந்தன. 


உரோம்‌ நாட்டுப்‌ பொன்‌ தமிழகம்‌ செல்வதைத்‌ 
தடுக்க உரோமப்‌ பேரரசு சட்டம்‌ இயற்றியதாகவும்‌ 
கூறப்படுகிறது. இச்சட்டத்தைக்‌ கொண்டு வந்தவன்‌ 


கி.பி.68இல்‌ மறைந்த நீரோ மன்னன்‌ ஆவான்‌. 
உரோமானியக்‌ காசுகள்‌. 
தமிழக உரோம்‌ வாணிகத்திற்குச்‌ சான்றாக 


உரோமானியக்‌ காசுகள்‌ பல தென்னகத்தில்‌ 
கிடைத்துள்ளன. கேரளத்தில்‌ இய்யல்‌, கோட்டயம்‌, 
கும்பளம்‌, வழுவல்லி, பாலக்காடு, பூஞ்சர்‌, தமிழகத்தில்‌ 
கோவை, கரூர்‌, மதுரை, தென்னாற்காடு, திருக்கோயிலூர்‌, 
திருப்பூர்‌, 
அழகன்குளம்‌ என தென்னிந்தியாவின்‌ பல இடங்களில்‌ 


கொடுமணல்‌ காவிரிப்பூம்பட்டினம்‌, 


உரோமானிய நாணயங்கள்‌ கிடைத்துள்ளன. 


தமிழகத்தில்‌ இதுவரை 
ரோமானியக்‌ காசுகள்‌ தங்கம்‌, வெள்ளி, செம்பு ஆகிய 


கிடைத்துள்ள 


உலோகங்களில்‌ கிடைத்துள்ளன. ஒரே ஒரு காசு மட்டும்‌ 
ஈயத்தால்‌ ஆனது. இக்காசு காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ 
கிடைத்தது. வெள்ளியால்‌ ஆன காசுகள்‌ தான்‌ 
தமிழகத்தில்‌ குறிப்பாக கோவை மாவட்டத்தில்‌ அதிக 
அளவில்‌ கிடைத்துள்ளன. தமிழகத்தில்‌ கிடைத்துள்ள 
உரோமானியக்‌ காசுகள்‌ பலவற்றில்‌ வெட்டுக்குறி 
காணப்படுகிறது. பொதுவாக இவ்வெட்டுக்குறி காசின்‌ 
முன்புற தலைப்பகுதியில்‌ காணப்படுகிறது. அகஸ்டஸ்‌ 
முதல்‌ நீரோ 
இவ்வெட்டுக்‌ குறியைக்‌ காணலாம்‌. புதுக்கோட்டை, 
கலையம்புத்தூர்‌ ஆகிய 
புதையல்களில்‌ கிடைத்த காசுகளில்‌ இவ்வெட்டுக்குறி 
உள்ளது. வெட்டுக்குறி இடுவதன்‌ நோக்கம்‌ பற்றி 
ஒருமித்த கருத்து இல்லை. சிலர்‌ தங்கள்‌ தூய்மையைப்‌ 
பரிசோதனை செய்வதற்காக இடப்பட்ட குறி 
என்பர்‌. வேற்று நாட்டுக்‌ காசை செலாவணியிலிருந்து 
தடுக்கவே இக்குறி இடப்பட்டது என்றும்‌ வாதிடுவர்‌. 


அரசர்கள்‌ வெளியிட்ட காசுகளில்‌ 


தொண்டைமாநத்தம்‌, ஊர்‌ 


பழந்தமிழகத்துடன்‌ ஏற்பட்ட வணிக உறவால்‌ 
உரோம்‌ நாட்டுக்‌ காசுகள்‌ தமிழகத்தில்‌ காசு புழக்கத்தில்‌ 
விடப்பட்டன. பொதுவாக உரோம்‌ நாட்டுக்‌ காசுகள்‌ 
உரோமில்‌ வெளியிடப்பட்ட காலத்திலேயே தமிழ்‌ 
நாட்டில்‌ காசு புழக்கத்திற்கு வந்தன என்று உறுதியாகக்‌ 
கூறமுடியாது. பெருமளவு காசுகள்‌ தமிழகத்தில்‌ 
புதையலாகக்‌ கிடைத்துள்ளதாலும்‌ 
அரசர்களது 
கிடைப்பதால்‌ இக்காசுகள்‌ எந்த 


அப்புதையலில்‌ 


கலந்து 
காலகட்டத்தில்‌ 


பல காலத்திய காசுகள்‌ 
தமிழகத்தை வந்தடைந்தன என்று தெளிவாகக்‌ கூற 
இயலாது. இவையனைத்தையும்‌ உற்று நோக்கும்‌ 
போது கி.மு. இரண்டாம்‌ நூற்றாண்டிலிருந்து கி.பி. 
நான்காம்‌, ஐந்தாம்‌ நூற்றாண்டு வரை உரோம்‌ நாடு 
தமிழகத்துடன்‌ மிக வளமானதொரு கடல்‌ வணிகத்‌ 
தொடர்பு கொண்டிருந்தது புலனாகிறது. 

கி.பி. 7147இல்‌ ஹிப்பலாஸ்‌ என்னும்‌ கிரேக்க 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


510 495e4U9UY MMM 


மாலுமி தென்மேற்குப்‌ பருவக்காற்றின்‌ உதவியால்‌ 
அரபிக்கடலின்‌ நடுவில்‌ பிரயாணம்‌ 40 
நாட்களில்‌ சேரநாட்டுத்‌ துறைமுகத்திற்கு வந்தான்‌. 
அது முதல்‌ கிரேக்கத்துடன்‌ நேரடியாகத்‌ தமிழகம்‌ 
கடல்‌ வணிகத்‌ தொடர்பு கொண்டது. இஞ்ச, 
தேக்கு, அரிசி, இலவங்கம்‌, 
யானைத்‌ தந்தம்‌ முதலானப்‌ பொருட்களை கிரேக்கர்கள்‌ 


செய்து 


எண்ணெய்‌, தேங்காய்‌, 


தமிழர்களிடமிருந்து வாங்கினர்‌. தமிழக கிரேக்கக்‌ 


கடல்‌ வணிகத்‌ தொடர்பால்‌ தமிழ்ச்‌ சொற்களான 


அரிசி (அரிஸா), கருவா (கார்ப்பியன்‌), இஞ்சி 
(சின்ஞிபேராஸ்‌), பிப்பாலி (பெர்ப்பெரி) முதலிய 
கிரேக்க மொழிகளுக்குச்‌ சென்றன. அதேபோல 


கிரேக்கச்‌ சொற்களான மத்திகை (சாட்டை), சுருங்கை 
(தரைக்குள்‌ செல்லும்‌ வழி), கன்னல்‌ (நாழி வட்டில்‌), 
ஓரை (இரண்டரை நாழி) தமிழ்‌ 
மொழிக்கு வந்தன. 


போன்றவை 


பழந்தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 
வணிகப்‌ பொருட்களை கிரேக்கர்களின்‌ வாயிலாக 
அறிந்து கொண்ட அது முதல்‌ 
தமிழகத்துடன்‌ கடல்‌ வணிகத்‌ தொடர்பு கொள்ள 
ஆரம்பித்தனர்‌. 


உரோமர்கள்‌ 


ரோமானியர்கள்‌ ஓயின்‌ (தேறல்‌), பொன்‌, அரிய 
வெள்ளீயம்‌, ஈயம்‌, வெண்கலம்‌, 
எகிப்திய முதலியவற்றைத்‌ 
தமிழகத்தில்‌ இறக்குமதி செய்தனர்‌. தமிழகத்திலிருந்து 
யானைத்தந்தம்‌, எருமை நெய்‌, விலங்கின்‌ தோல்‌, 
ஆமை ஓடு, மிளகு, மலபத்திரம்‌, 
தேக்கு, சந்தனம்‌, மயில்தோகை, கருங்காலி, இஞ்ச, 


மண்பாண்டங்கள்‌, 


பவழம்‌, 


துணிகள்‌ 


வெட்டி வேர்‌, 


இலவங்கம்‌, அரிசி, சோளம்‌, புளி, வெற்றிலை, பாக்கு, 


கிளி, குரங்கு, வேட்டை நாய்‌, சிங்கம்‌, 


யானை, 


காண்டாமிருகம்‌ ஆகியவற்றை ஏற்றுமதி செய்தனர்‌. 


வணிகத்தின்‌ பொருட்டு தமிழகம்‌ வந்த 
உரோமானியர்கள்‌ தமிழக மன்னர்களுக்கு 
மெய்க்காப்பாளராகவும்‌ விளங்கினர்‌. தமிழகக்‌ 
கோட்டைகளில்‌ உரோமப்‌ பொறிகள்‌ 
பொருத்தப்பட்டன. முசிறியில்‌ வணிகத்தின்‌ பொருட்டு 
உரோமானியப்‌ படை ஒன்று பழங்காலத்தில்‌ 


நிறுத்தப்பட்டி ருந்தது. அங்கே அகஸ்டஸ்‌ சீசருக்குக்‌ 
கோயில்‌ ஒன்றும்‌ எழுப்பப்பட்டிருந்தது. பொதுவாகக்‌ 
கிரேக்க தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
யவனர்கள்‌ குறிப்பிடுகின்றன. 
கொண்ட வாணிப உறவை மெய்ப்பிக்கும்‌ வகையில்‌ 


உரோமர்களை 
என்று தமிழகம்‌ 
தமிழகத்தின்‌ பலவிடங்களில்‌ கிரேக்க உரோமானிய 


நாணயங்கள்‌ கிடைத்துள்ளன. 


ஹெரிட்‌டஐர்‌ / உனவரி 2019 


610-190 63119 பு MMM 


பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, துறையூரிலிருந்து 
கிளம்பும்‌ நமது பயணம்‌ சுமார்‌ 25 கிமீ தூரம்‌ 
எவ்விடத்திலிருந்து பார்த்தாலும்‌ 
உள்ளத்தைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ பசுமை. மனதை 
இனிய மணம்‌. 
இனிய மணம்‌ ஒரு புறம்‌, திரும்பும்‌ திசையெல்லாம்‌ 
மூடி 
மறுபுறம்‌, 
பசுமை பசுமையைத்‌ தவிர வேறில்லை. 


தொடர்கின்றது. 


மயக்கும்‌ கரும்பஞ்சாறு காய்ச்சும்‌ 


வைக்கப்பட்டிருக்கும்‌ வெங்காய மணம்‌ 


கண்ணுக்கெட்டிய தூரம்‌ வரை பசுமை 


செல்லும்‌ வழியிலேயே நம்முடன்‌ தொடர்ந்து 
ஓடி வருகின்றது ஓர்‌ ஓடை. சில்லென்ற இனிய 
காற்று கொளுத்தும்‌ கோடையைத்‌ தணிக்கின்றது. 


மண்வாசம்‌ வீசும்‌ அழயெ சிற்றூர்கள்‌, பேருந்து 
வசதியை ஒரு நாளில்‌ எப்போதேனும்‌ ஒரு முறை 
மட்டுமே காண்கின்ற, சுற்றுச்‌ சூழல்‌ கலையாத, 


இயற்கை அழகு குன்றாத மண்மகள்‌ தன்‌ மேனியில்‌ 
மாசுபடாமல்‌ காத்து வைத்திருக்கும்‌ பொக்கிஷம்‌ 
போன்ற சின்னஞ்சிறு குக்கிராமப்‌ பகுதிகள்‌. இன்னும்‌ 
அருகே செல்கின்றோம்‌. 


சலசலவென்று நதிப்‌ பெண்ணாள்‌ தன்‌ கால்‌ 
சிலம்பொலிக்க ஓடுகின்றாள்‌. வானளாவிய பெரும்‌ 
புளியமரக்கூட்டம்‌. சிறுசிறு பலா மரங்களில்‌ பெரும்‌ 
பெரும்‌ பழங்கள்‌. மூலிகை மணத்துடன்‌ கூடிய 
இளமென்காற்று நம்‌ இதயத்தை மட்டுமல்ல உடலையும்‌ 
வருடிச்‌ செல்கின்றது. ஆ! ஓர்‌ 
மாட்டுவண்டி மட்டுமே செல்லக்கூடிய சிறுபாதையில்‌ 


கண்டுவிட்டோம்‌. 
நமது வாகனம்‌ பயணிக்கின்றது. 


இயற்கை அழகை ரசிக்க மட்டும்‌ மனிதன்‌ 
விட்டுவிட்டால்‌? மறிக்கின்றனர்‌ சுற்றுலாத்‌ துறையினர்‌. 
பணத்தைக்‌ கொடுத்துவிட்டு உள்ளே நுழைகின்றோம்‌. 


ஹாஹ்ஹா இதுதான்‌ புளியஞ்சோலையா? 


பிரமிக்கின்றோம்‌. மனித வாடையே படாத கன்னி 


நிலம்‌ இதுதானோ! செயற்கை என்னும்‌ ஒரு சிறு நச்சும்‌ 
படாத அழகிய பூமி. சுற்றும்முற்றும்‌ பார்க்கின்றோம்‌. 


எங்கு நோக்கினும்‌ ஒங்கி உயர்ந்த மலைகள்‌. மலை 
முற்றும்‌ பசுமரங்கள்‌, 


எங்கும்‌ சிறிய கிரிக்கெட்‌ பந்தின்‌ அளவிலிருந்து 


செடிகள்‌, கொடிகள்‌. தரை 
பெரும்‌ பூதாகர வடிவம்‌ கொண்ட உருண்டைப்‌ 
பாறைகள்‌. நடக்க நடக்க காலுக்குச்‌ சுகம்‌. அனால்‌ 
சிறிது தவறினாலும்‌ விழுந்து மண்டை உடைபட 
வாய்ப்புண்டு. பயணிகளே ஜாக்கிரதை. 

அடடா 


அடடா இதென்ன அறியாயம்‌? 


அழகிய உருளைக்கற்களின்‌ நடுவே உடைபட்ட 
பாட்டில்கள்‌, கிழிப்பட்ட பிளாஸ்டிக்‌ குப்பைகள்‌. சீச்சி 
இந்த இடத்தையும்‌ இப்படிச்‌ செய்ய எப்படித்தான்‌ 
மனம்‌ வருகின்றது மனிதா? என்று கேட்கத்‌ 
தோன்றுகிறது. பளிங்கினைப்‌ போன்ற நீரோட்டம்‌ 
மனதை மகிழ்விக்கின்றது. அடியிலிருக்கும்‌ பாறைகள்‌ 
நம்‌ 
தெளிவான நீர்‌. அதில்‌ காலை எடுத்து வைக்கும்‌ 


கூட கண்களுக்குத்‌ தென்படும்‌ வகையில்‌ 
போது ஏற்படும்‌ உணர்வு, குளிர்ச்சி மகிழ்ச்சி. தடால்‌ 
தடால்‌ சத்தத்தைக்‌ கேட்டு தூக்கி வாரிப்போடுகின்றது 
நமக்கு. ஆங்காங்கே துணி துவைக்கும்‌ ஓசை. பளிங்கு 
நீரில்‌ கலந்து வரும்‌ சோப்பு நுரையும்‌ அழுக்கும்‌. 
இயற்கை அழும்‌ ஓசை கேட்டு நமது கண்ணீரும்‌ 
ஓடும்‌ தண்ணீரில்‌ கரைகின்றது. 

சிலுசிலுக்கும்‌ ஓடையில்‌ திடப்படுத்திக்கொண்டு 
ஆமமில்லாப்‌ பகுதியில்‌ காலை விட்டவுடன்‌ அப்பப்பா! 


தடாலென்று தலைகுப்புறக்‌ கவிழ்கின்றோம்‌. ஆளுயரப்‌ 
நிமிர்ந்து பார்த்தால்‌ எங்கும்‌ ஜலமயம்‌. 
மூக்கிலும்‌ வாயிலும்‌ தண்ணீர்‌ வழியே முட்டி மோதி 
வெளியே சிறு ஆழம்‌ குறைந்த 
பகுதியில்‌ நீச்சல்‌ அடிக்கத்‌ தொடங்குகின்றோம்‌. 


வருகின்றோம்‌. 


ஹரிட்‌8டஜர்‌/ ஊனவரி 2019 


bio usbejusy mM 


௭: 
ட்‌ அல 


படங்க 


S 
5 
< 
ஈ 
த 
= 
வ 
ம்‌ 
[0 
ன்‌ 
௦ 
ஸு. 
ம 


ிஹரிட்‌6டஐர்‌ / ஐனவரி 2019 


அப்பாடா என்ன சுகம்‌? என்ன சுகம்‌? உன்னிடம்‌ 
நான்‌ கண்ட சுகம்‌? என்று ஒடும்‌ நீரைப்‌ பார்த்துப்‌ 


பாடத்‌ தோன்றுகின்றது. 


நேரம்‌ கழிய கழிய ஆரம்பச்‌ சுகம்‌ குறைய, களைப்பு 
மேலிட ஆழம்‌ குறைந்த பகுதியில்‌ படுத்தப்படி சுகம்‌ 
பெறத்‌ தொடங்கினோம்‌. தலைமீது வழிந்தோடும்‌ 
நீரால்‌ நம்‌ பாவங்கள்‌ கழிகின்றதோ இல்லையோ 
அழுக்கு தீர்ந்த ஆனந்தம்‌ பிறப்பதென்னவோ நிஜம்‌. 

குறைந்த ஆழம்‌ நம்‌ மனதை நிறையச்‌ செய்த பின்னே 
இன்னும்‌ சற்று தூரம்‌ உள்ளே சென்று பார்க்கலாம்‌ 
என்று தோன்றியது. இன்னும்‌ சற்று தூரம்‌ உள்ளே 
செல்லத்‌ தொடங்கினோம்‌. இயற்கை அன்னையின்‌ 
களிநடமா? பிரகிருதி தேவியின்‌ பூரண அழகை 
ரசித்துச்‌ செல்லச்‌ செல்ல ஆச்சரியத்தில்‌ மூழ்கினோம்‌. 
உலர்ந்த பாறைகளில்‌ ஏறினால்‌ கொதிக்கும்‌ கால்கள்‌, 
அருகிலேயே இருக்கும்‌ அருவிக்‌ கால்களில்‌ காலை 
உருக்கும்‌ குளிரில்‌ 
மூழ்கிடும்‌ விந்தைதான்‌ என்னே! என்னே!! இயற்கை 


நனைக்க நனைக்க உயிரை 


நாட்டியமாடும்‌ சோலை என்றால்‌ அது இந்தப்‌ 
புளியஞ்சோலைதானேோ என்ற எண்ணம்‌ உள்ளத்தில்‌ 
ஊறுகின்றது. 


சுமார்‌ பத்து நிமிடம்‌ ஆதிமனிதனைப்‌ போன்ற நடை, 
பாறைகளில்‌ தாவித்‌ தாவி கைகளையும்‌, கால்களையும்‌ 
சர்க்கஸ்‌ நாட்டியக்காரி போல நடந்து சென்றவுடன்‌ 
பிரமிப்பின்‌ எல்லையை அடைகின்றோம்‌. ஒவென்று 
ஓடிவரும்‌ நாதவெள்ளம்‌. உள்ளத்தையும்‌ உடலையும்‌ 
குளிரருவியின்‌ 
விந்தையில்‌ குளிக்கின்றது நம்‌ சிந்தை. கூடி வருகின்றது 


குளிரச்செய்யும்‌ ஆனந்த வெள்ளம்‌. 


மக்கள்‌ மந்தை. இனிமை, சுகம்‌, ஆனந்தம்‌, சந்தோஷம்‌, 
மகிழ்ச்சி, உற்சாகம்‌, இன்பம்‌ இன்னும்‌ என்னென்ன 
அனைத்துச்‌ 
சொல்ல மட்டுமல்ல அனுபவிக்கவும்‌ முடியும்‌ இடம்‌ 
அந்த ஆனந்த வனம்‌. 


சொற்கள்‌ உண்டோ சொற்களையும்‌ 


உடலுக்கும்‌ அந்த அனுபவம்‌ முடிந்தவுடன்‌ 
சிறிது வயிற்றுக்கும்‌ ஈந்துவிட்டு, மீண்டும்‌ நீரில்‌ 
இறங்குகிறோம்‌. எங்கேயிருக்கின்றது இந்த 
இடம்‌ என்கிறீர்களா? பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ 
துறையூரிலிருந்து கிளம்பும்‌ நமது பயணம்‌ சுமார்‌ 
25 கிமீ துூரத்திலிருக்கன்றது புளியஞ்சோலை 
என்ற இந்த அழகிய சுற்றுலாத்‌ தலம்‌. உணவையும்‌ 
உடையையும்‌ கையோடு கொண்டு செல்வது நலம்‌. 
ன்‌ 
வாழ்வில்‌ வெறுத்துப்‌ போயிருப்பவர்கள்‌ ஒரு நாள்‌ 
இன்பச்‌ சுற்றுலாவாக இங்குச்‌ 
பெரம்பலூரிலிருந்தும்‌, துறையூரிலிருந்தும்‌ பேருந்து 
வசதி இருக்கின்றது என்றாலும்‌ ஒரு குழுவினராக 
சுற்றுலா வாகனங்களில்‌ செல்வதே நமக்குச்‌ செொகறியம்‌. 


அங்கு உணவகங்கள்‌ எதுவும்‌ கிடையாது. 


சென்று வரலாம்‌. 


என்ன புளியஞ்சோலைக்குப்‌ புறப்பட்டுவிட்டீர்களா? 


காசு, காணம்‌, பொன்‌ போன்ற தொடர்கள்‌ 
சங்க காலம்‌ முதற்கொண்டே பயின்று வந்துள்ளன. 
சங்க இலக்கியத்தில்‌ பயின்று வருகின்ற காசு 
என்ற சொல்‌ நாணத்தைக்‌ குறிக்கவில்லை. 


இவை பெரும்பாலும்‌ காழ்‌ பெயல்‌ அல்குல்‌ 
காசு என்று இணிகலன்‌ தொடர்பு கொண்று 
வருகிறது. காணம்‌, பொன்‌ இவ்விரு பதங்களும்‌ 
நாணயங்களைக்‌ குறிக்க பயன்பட்டுள்ளன. 
அக்கால மக்கள்‌ நாணயமாற்றைவிட 
பண்டமாற்றையே அதிகம்‌ விரும்பி உள்ளனர்‌ 
என்பதற்கு பெரும்பாணாற்றுப்படை பாடல்‌ வரிகள்‌ 


சான்றாக உள்ளன. CASH எனும்‌ சொல்லுக்கும்‌ 


17) 17) 
மாசு 


உள்ளது. 


என்ற சொல்லுக்கும்‌ ஒலி ஒற்றுமை 


"ஆய்மகள்‌ நெய்‌ விலைக்‌ கட்டிப்‌ பசும்பொன்‌ 


ஒர] 


கொள்ளால்‌. எருமை நல்லான்‌ கருநாகு பொறூ2ம்‌ 


நெய்யிற்கு விலையாக பசும்‌ பொற்கட்ழகளை 
கொருத்தால்கூட வாங்காத ஆய்மகள்‌ எருமை, பசு 
இவற்றையே ஏற்பாள்‌ என்பதிலிருந்து, இச்சூழலில்‌ 
பண்டமாற்றே பெரிதும்‌ வழக்கிலிருந்ததால்‌ 
நாணயமாற்றுக்‌ குறித்து கூறும்‌ தேவை 
அவர்களுக்கு இல்லாதிருந்திருக்கலாம்‌. மேலும்‌, 
இப்பாடல்‌ வரியில்‌ கட்ழபசும்‌பபொன்‌ என்பதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. இடைக்‌ காலத்தில்‌ கழஞ்சு 
எடையில்‌ கொருக்கப்பட்ரருக்கும்‌ பொன்‌ வகை 
நாணயங்கள்‌ கட்ழகளாகவே இருந்திருக்கும்‌ என்ற 
கருத்திற்கு சங்ககாலம்‌ தொட்டே ஒஇக்கட்ழகள்‌ 
பரிவர்த்தனையில்‌ பயன்பட்டுள்ளமை துணை 
நிற்கின்றன. 


ஹெரிட்‌8டஐர்‌ / ஜனவரி 2019 


bio usbejusy mM 


010 


புவாங்‌ சுவாங்‌ - பயணி 
_ A. வித்யா லட்சுமி 


பயணம்‌ என்பது மிகச்‌ சுவையான அனுபவம்‌. 
அது ஊரைச்‌ சுற்றுதல்‌ மட்டுமல்ல தன்‌ நிலை 
புரிதல்‌. நம்முடைய எல்லாச்‌ சுகங்களையும்‌ விட்டு, 
பயணிக்கத்‌ துவங்குவது என்பது, மிகப்பெரிய சவால்‌. 
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு 
எதிர்கொண்டவர்களை பற்றிய பதிவு இது. இன்றைய 
கால கட்டத்தில்‌, நமக்குப்‌ பல வழிகாட்டிகள்‌ 


உள்ளார்கள்‌, பல இணையதளங்கள்‌, கூகிள்‌ மேப்ஸ்‌, 


அந்தச்‌ சவாலை 


ஜி.பி.எஸ்‌ வசதி போன்ற பல உள்ளன. அவை 
நாம்‌ சரியான பாதையில்‌, நம்‌ இலக்கை நோக்கிச்‌ 
செல்கிறோமா என்பதை உறுதிப்படுத்துகின்றன. 


அப்படியான பல பயணிகள்‌ இந்த உலகத்தில்‌, 
முன்னோடிகளாய்‌ உள்ளார்கள்‌. அவர்கள்‌ ஏதோ ஒரு 
காரணத்திற்காக மொழி, மக்கள்‌, 
முறை தெரியாத ஊர்களுக்குப்‌ 
இந்த உலகிற்குப்‌ பல சுவாரஸ்யமான விசயங்களை 


வழி, வாழ்வியல்‌ 


பயணப்பட்டு 


வெளிக்கொணர்ந்தனர்‌. அவர்களில்‌ ஒருவரான, யுவான்‌ 
சுவாங்‌ பற்றி அறிந்துகொள்வோம்‌. யுவான்‌ ஒரு சீன 
புத்த துறவி, கல்வியாளர்‌, மொழிபெயர்ப்பாளர்‌ மற்றும்‌ 
பயணி. இவர்‌ ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ இந்தியாவிற்குப்‌ 
பயணித்து சீன - இந்திய புத்த மதத்தில்‌ இருந்த 
தொடர்புகளை அறிய எண்ணினார்‌. 


இவருடைய பயணத்தில்‌ இவர்‌ இந்தியாவில்‌ 
உள்ள புத்த தலங்களுக்குச்‌ சென்றார்‌. இவருடைய 
பதிமூன்றாவது வயதில்‌ இவருடைய கல்வியறிவு 
மற்றும்‌ புத்த மதம்‌ மீது இவர்‌ கொண்ட பற்றால்‌ 
"துறவி" என்ற நிலையை அடைந்திருந்தார்‌. சூய்‌ 
பேரரசில்‌ ஏற்பட்ட குழப்பங்கள்‌ காரணமாக இவர்‌ 
சீனா முழுவதும்‌ பயணித்து, புத்த மதம்‌ பற்றிய அரிய 
நூல்களைச்‌ சேகரித்தார்‌. அதன்‌ பிறகு இந்தியாவிற்குப்‌ 
பயணிக்கும்‌ ஆசை கொண்டார்‌. 

ஆனால்‌, அக்காலத்தில்‌ வெளிநாடுகளுக்குச்‌ 
செல்ல, தாங்‌ பேரரசில்‌ தடைவிதிக்கப்பட்டிருந்தது. 
மீறி ராஜ்யத்தை 
விட்டு வெளியேறினார்‌. அவர்‌ பயணம்‌, மிகுந்த 
இடர்பாடுகளைத்‌ தாண்டி வரவேண்டியதாய்‌ இருந்தது. 
பல மலைகளையும்‌, பாலைவனங்களையும்‌ கடந்தார்‌. 


அனால்‌ தடையை சுவாங்‌ 


தன்‌ பொருட்களை எல்லாம்‌ கொள்ளையர்களிடம்‌ 
பறிகொடுத்தார்‌. மேற்கு நோக்கிப்‌ பயணிக்க துவங்கிய 
அவர்‌, ஆப்கானிஸ்தானில்‌ பல புத்த விஹாரங்களை 
கண்ட பிறகு காந்தாரத்தை அடைந்தார்‌. 

அங்கிருந்து தக்கசீலத்திற்கு சென்று 
அங்கிருக்கும்‌ ஸ்தூபிகளைக்‌ கண்டார்‌. காஷ்மீரத்திற்கு 
சென்று அங்கு நடந்த பதவி சண்டைகளைக்‌ கண்டார்‌. 


லாகூர்‌, பஞ்சாப்‌, 


மதுரா போன்ற இடங்களுக்குப்‌ 


பயணப்பட்டார்‌. அங்கிருந்து கங்கை கரையைக்‌ 
கடந்து பயணித்தார்‌, கோசம்‌ தேசத்தில்‌ இருந்த புத்த 
அமைப்பை படி எடுத்துக்கொண்டார்‌. 

அங்கிருந்து நேபாளத்திற்க்குச்‌ அவர்‌, 
கபிலவஸ்தத்திற்கு சென்று புத்தரின்‌ பிறப்பிடத்தைக்‌ 
கண்டார்‌. அங்கிருந்து புத்தர்‌ மறைந்த இடமான 
குசிநகரத்திற்கு சென்றார்‌. பிறகு சாரநாத்தை 
அடைந்து அங்கிருந்து காசி, வைசாலி, பாடலிபுத்திரம்‌, 


ஹெரிட்‌ட2ர்‌ / ஜனவரி 2019 


சென்ற 


6.10 :196231/9பு mM 


கயா போன்ற தலங்களை கண்டார்‌. அங்கிருந்து 
உள்ளூர்‌ துறவிகளை துணைக்கொண்டு நாளந்தா 
பல்கலைக்கழகத்தில்‌ குறைந்தது இரண்டு வருடங்கள்‌ 
இருந்தார்‌. அங்குப்‌ பல கலைகளை அவர்‌ கற்றார்‌. 
அங்கிருந்து வங்காளத்திற்குப்‌ பயணப்பட்‌! 
அவர்‌, அங்குப்‌ பல புத்த 
விஹாரங்களையும்‌ கண்டார்‌. அங்கிருந்து இன்னும்‌ 
தெற்கில்‌ பயணப்பட்டு அமராவதியையும்‌, 
நாகர்ஜானகொண்டாவையையும்‌ கண்டார்‌. அங்கு 
அவர்‌ கற்றார்‌. அங்கிருந்து 
காஞ்சியை அடைந்த அவர்‌, அங்குப்‌ பல்லவர்களின்‌ 
தலைநகரத்தையும்‌, அங்குப்‌ புத்த 
தழைத்திருந்ததையும்‌ கண்டார்‌. மேலும்‌ அஜந்தா 
குகைகள்‌, நாசிக்‌, மல்வா போன்ற இடங்களைக்‌ கண்டு 


ஸ்தூபிகளையும்‌, 


பல நூல்களைக்‌ 


மதம்‌ 


மீண்டும்‌ நாளந்தா பல்கலைக்கழகத்தை அடைந்தார்‌. 


அங்கிருந்து மீண்டும்‌ வங்காளம்‌ சென்று, 
மக்களின்‌ கலாச்சாரம்‌ மற்றும்‌ பழக்க வழக்கங்களைப்‌ 
பற்றி விவரித்தார்‌. பிறகு ஹர்ஷவர்தனின்‌ அழைப்பை 
ஏற்று, கும்ப மேளாவைக்‌ காணப்‌ பிரயாகைக்கு 
சென்றார்‌. அங்கிருந்து அவர்‌ 
ஹர்ஷவர்தன்‌ அவருக்குப்‌ பல பரிசுகளை அளித்தான்‌. 
அங்கிருத்து கைபர்‌ வழியாக ஹிண்டுகுஷ்ஷை கடந்து 
சீனாவை அடைந்தார்‌. கிட்டத்தட்ட பதினாறு 


வருடங்கள்‌ இந்த 


கிளம்பும்‌ போது 


பயணங்களைச்‌ செய்ய அவர்‌ 


எடுத்துக்கொண்டார்‌. 
சில நாட்கள்‌ பயணம்‌ என்றாலே, நாம்‌ 
எவ்வளவு பொருட்களை எடுத்துக்கொண்டு, 


எவ்வளவு ஏற்பாடுகள்‌ செய்கிறோம்‌? ஆனால்‌ இவரின்‌ 
பயணம்‌ மிகுந்த ஆச்சர்யத்தையும்‌, அவர்‌ கொண்ட 
அனுபவங்கள்‌ சாகசம்‌ நிறைந்ததாகவும்‌ இருந்திருக்கும்‌ 
என எண்ண வைக்கிறது. அந்தப்‌ பயணத்தில்‌ அவர்‌ 
சேகரித்து எல்லாம்‌ புத்தகங்கள்‌ மற்றும்‌ மக்களின்‌ 
வாழ்வியல்‌ முறைகள்‌, 
குறிப்புகளே அதிகம்‌. 


பழக்க வழக்கங்கள்‌ பற்றிய 


பயணப்பட்‌! 


ஒரு புதிய 
இன்னொருவரை பற்றி அடுத்த பதிவில்‌ காண்போம்‌ 


இடத்தை நோக்கிப்‌ 


யுவாங்‌ சுவாங்கின்‌ வீடு 


வ 
J க ணன்‌ . IY. 3 34 ்‌ | 
அச ச ட தட்‌ | 
h ௬ A கா்‌ லு ட, ட மு . 
்‌ = 22 ழ்‌ இத) பதி 
[5 oo ALE ன்‌ ட 2 


இந்திய பயணத்தில்‌ யுவான்‌ சுவாங்‌ 
சேகரித்தது எல்லாம்‌ புத்தகங்கள்‌ மட்ருமே. 


நாரு திரும்பிய பிறகு, இவருக்கு மந்திரி பதவி 
அளிப்பதாக கூறிய போதும்‌ ௮தை ஏற்க 
மறுத்துவிட்டார்‌. 


தாம்‌ கொண்டு வந்த இந்திய நூல்களைச்‌ 
சீன மொழியில்‌ மொழிபெயர்ப்பதே தன்‌ முக்கிய 
எண்ணம்‌ என்று கூறி, அரசு உதவி செய்ய 
எண்ணினால்‌ மொழி பெயர்க்க சீடர்களைத்‌ தந்து 
உதவுமாறு கேட்டுக்கொண்டார்‌. ௮ப்பழயே அரசும்‌ 
அளிக்க, தாம்‌ வாழ்நாளில்‌ பெரும்பகுதியை 
மொழியெயர்த்தலுக்காகச்‌ செலவிட்டார்‌. 


அவருடைய மண்டையோரு, சீனாவில்‌ 
உள்ள "Temple of great compassion" ஒல்‌ 
பாதுகாப்பாக வைத்து வழிபடப்பட்டது. அதை தலாய்‌ 
லாமா அவர்கள்‌ நாளந்தாவிற்கு பரிசாக அளித்தார்‌. 
சில காலம்‌ பட்னா ௮ருங்காட்சியகத்தில்‌ இருந்த 
அந்த மண்டைஒரு, நாளநீதாவில்‌ புதிய கட்டிடம்‌ 
கட்டியவுடன்‌ அங்கு கொண்று செல்லப்பட்டது. 


இவரை ௮ழம்படையாக வைத்து, “Tஎஓ 
$anzanஓ” என்ற கதாம்‌ பாத்திரத்தில்‌ பல புனைவு 
நாவல்கள்‌, நாடகங்கள்‌ &ருவாகம்பட்டன. 


ெரிட்டடஐர்‌ / உனவரி 2019 


6.10 :19623/9பு mM 


மரபுநடை வரலாற்றில்‌ ஆர்வமுள்ள 
அனைவரையும்‌ இணைக்கும்‌ ஓர்‌ நிகழ்வாகும்‌. 
இது ஒவ்வொரு பகுதியில்‌ உள்ள வரலாற்றில்‌ 


முக்கியமான நிகழ்வு நடந்த இடங்கள்‌, தொல்லியல்‌ 
சின்னங்கள்‌, மக்கள்‌ பண்பாட்டை எடுத்துரைக்கும்‌ 
பறைசாற்றும்‌ 
கட்டடங்கள்‌, கோவில்கள்‌, இயற்கை சார்ந்த இடங்கள்‌ 
ஆகியவற்றுக்கு அழைத்துச்‌ 
செல்கின்றனர்‌. 


அடையாளங்கள்‌, பழமையைப்‌ 


ஏற்பாட்டாளர்கள்‌ 


மரபுநடையின்‌ 
சார்ந்து 
சமூக 
அதிகாரிகள்‌, 
பெருமை, 


நோக்கம்‌ பண்பாட்டுச்‌ 


சின்னங்களைச்‌ இயங்கக்‌ கூடிய 
வரலாற்றுச்‌ 
மரபுசார்‌ 
வரலாற்று 


கூறாமல்‌ 


ஆராச்சியாளர்கள்‌, 
செயற்பாட்டாளர்கள்‌, 
அவற்றின்‌ 
ஆகியவற்றை 
அவற்றைப்‌ பாதுகாக்க எடுக்கப்படும்‌ நடவடிக்கைகள்‌ 


மற்றும்‌ மக்களும்‌ அரசும்‌ 


இயக்கங்கள்‌ 


முக்கியத்துவம்‌, மட்டும்‌ 


அதில்‌ உள்ள சிக்கல்கள்‌, 


ஆற்றவேண்டிய கடமைகள்‌ பற்றி மக்களுக்கு 
விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக நடத்தப்படும்‌ 
நிகழ்வாகும்‌. 


திருக்கழுக்குன்றத்து இளைஞர்கள்‌ இணைந்து 
ஐந்திணைக்‌ காப்போம்‌ என்ற குழுவை அமைத்து. 
ஊரின்‌ தொல்லியல்‌ 


குங்கள்‌ அடையாளங்களை 


குறித்தும்‌, 


முக்கியத்துவத்தை 
மக்களுக்கு எடுத்துரைக்கும்‌ விதமாகவும்‌, பல மரபுசார்‌ 
செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர்‌. அதில்‌ 
ஒன்று தான்‌ 
மரபுநடையாகும்‌. 


மீட்பது அதன்‌ 


மல்லையில்‌ ஏற்பாடு செய்திருந்த 


அழைப்பிதழ்‌  Whபர$றறல்‌ 
நிகழ்வு ஒருங்கிணைப்பாளரும்‌, 


கட்டுரையாளருமான 


விழாவுக்கான 
கிடைத்தவுடன்‌ 


நமது இதழின்‌ 
ஷன்முகப்பிரியனை தொடர்புகொண்டோம்‌. நிகழ்வு 


சகோ. 


ஏற்பாடுகள்‌ பற்றியும்‌, காணச்‌ செல்கின்ற இடங்கள்‌ 
பற்றியும்‌ நமக்குக்‌ கூறினார்‌. 


நிகழ்வு அன்று அதிகாலையில்‌ சென்னை 
கோயம்பேடு பேருந்து நிலையத்தில்‌ இருந்து 
பயணமானோம்‌. கிழக்கு கடற்கரைச்‌ சாலையில்‌ 
மாரத்தான்‌ ஓட்ட நிகழ்ச்சியால்‌ பேருந்து மெதுவாகவே 
செல்ல நேர்ந்தது. 
ஒரு வழியாக மல்லையை அடைந்ததும்‌, 
நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்‌ ஒரு தன்னார்வலரை 
அனுப்பி நம்மை நிகழுவு துவங்கும்‌ இடத்திற்கு 
அழைத்து வந்துவிட்டனர்‌. காலை உணவு ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தது. சுமார்‌ 180 பேர்‌ வரை 


இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருந்தனர்‌. 


ஹெரிட்‌£ட2ர்‌ / உனவரி 2019 


610-196 63119 பு MMM 


அதன்‌ பின்‌ அனைவரும்‌, மூன்று குழுவாக 
ஐந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு 
அழைத்துச்செல்லப்பட்டோம்‌. அங்குத்‌ தொல்லியல்‌ 
மட்டும்‌ கல்வெட்டு அறிஞர்‌ திரு. இராமசந்திரன்‌ 
அய்யா அவர்கள்‌ ஐந்து ரதங்களின்‌ தோற்றமும்‌, 
பல்லவர்‌ காலக்‌ கலை எழுச்சிப்‌ பற்றியும்‌ நமக்கு 
விவரித்துக்‌ கூறினார்‌. 


ரதங்கள்‌ 


ஒவ்வொரு இரதமாக அவர்‌ விளக்கிக்‌ கூறிய 
பொழுது அவற்றில்‌ உள்ள எழுத்துக்கள்‌, அதில்‌ உள்ள 
கடவுளர்‌ உருவங்கள்‌ மற்றும்‌ அதன்‌ அமைப்புகள்‌ பற்றி 
விளக்கினார்‌. மேலும்‌ சில வேறுபட்ட மாந்தர்களின்‌ 
உருவங்களைக்‌ காண்பித்துப்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ உள்ள 
பல்வேறு இன மக்களை எவ்வாறு வேறுபடுத்திக்‌ 
காட்டி சிற்பங்களைச்‌ செதுக்கியுள்ளனர்‌ என்பதை 
விளக்கியது நிகழ்வில்‌ பங்குகொண்ட அனைவருக்கும்‌ 
வியப்பாக இருந்தது. 


பின்பு 
அமைந்துள்ள, 
மற்றும்‌ மகஷாசுரமர்தினி அமைந்த குடவரைக்கு 
வாகனத்தில்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டோம்‌. அங்கு 
மரபுநடையின்‌ மற்றுமொரு அறிஞர்‌ இரு. மதுசூதனன்‌ 
கலைச்செல்வன்‌ எங்களுடன்‌ இணைந்து கொண்டார்‌. 
அவர்‌ அந்தச்‌ சிற்பம்‌ அமைந்துள்ள மண்டபத்தின்‌ 
கட்டடக்கலை பற்றியும்‌ விளக்கினார்‌. 


அனைவரும்‌, கடலையொட்டி 


பல்லவர்‌ காலக்‌ கலங்கரை விளக்கம்‌ 


அங்கே அமைந்துள்ள மகிஷாசுரமர்த்தினியின்‌ 
போர்க்கோலக்‌ காட்சிகளை விரிவாக எடுத்துரைத்தார்‌. 
எவ்வாறு சிற்பம்‌, ஓவியக்‌ கலையோடு 
பற்றியும்‌, தாக்கும்‌ 
நிலையில்‌ உள்ள துர்க்கையும்‌, தாக்குதலைச்‌ சமாளிக்க 


ஒத்துப்போகின்றது என்பதைப்‌ 


முடியாமல்‌ திணறும்‌ மகிஷாசுரனின்‌ செயல்பாடுகளும்‌ 


தத்ரூபமாக வரையப்பட்டிருந்ததைப்‌ பற்றியும்‌ 
விளக்கிக்கூறப்பட்டது . 

அங்கே இருந்த முகட்டின்‌ உச்சியில்‌ 
அமைந்துள்ள கலங்கரை விளக்கத்துடன்‌ கூடிய 
கோவிலும்‌ அதன்‌ பயன்பாடுகள்‌ பற்றியும்‌ 


கூறப்பட்டது. அதே பாதையில்‌ பயணித்து அங்கே 
உள்ள குடைவரைகள்‌, பாதி நிலையில்‌ விடப்பட்ட 
பாறைகள்‌ என அனைத்தும்‌ பற்றியும்‌ மரபு நடையில்‌ 
கலந்துகொண்டோர்‌ தங்கள்‌ ஐயங்களைக்‌ கேட்டுத்‌ 


தெரிந்துகொண்டனர்‌. 

எங்கள்‌ கூட்டம்‌ அப்படியே பூவராக 
மற்றும்‌ கொற்றவை அமைந்துள்ள குடைவரையை 
நோக்கி நகர்ந்தது. அங்கு அமைந்துள்ள குகையின்‌ 
கட்டடக்கலையின்‌ காலம்‌ மற்றும்‌ உருவங்களின்‌ 
வேறுபாடு ஆகியவை பற்றிக்‌ கூறப்பட்டது. 
தூண்களின்‌ அமைப்பை வைத்து எவ்வாறு காலத்தைக்‌ 


கணிப்பது பற்றியும்‌, சிற்பக்கலையில்‌ உள்ள பல்லவர்‌ 


படைப்புகள்‌ என்‌ தனித்துவமாகத்‌ திகழ்கின்றன 


ஹரிட்‌8டஐர்‌/ ஐனவரி 2019 


bio usbejusy mmm 


ந. இ ட்‌” மவ 
என்பது பற்றியும்‌ அங்கே பல நூறாண்டுகள்‌ கழித்தும்‌ 
எஞ்சியுள்ள வர்ணங்கள்‌ பல்லவர்களின்‌ ஓவியத்‌ 
திறனுக்கு பற்றி 


விவரிக்கப்பட்டது. 


எடுத்துக்காட்டாகவும்‌ உள்ளது 


பின்பு அருகில்‌ இருந்த கோவிலுக்கும்‌ எங்களை 
அழைத்துச்‌ சென்றனர்‌. அங்கே தற்போது உள்ள 
கணபதிக்கும்‌ அக்கோயிலுக்கும்‌ உள்ள தொடர்புகள்‌ 
பற்றியும்‌, 
கோவில்‌ இதுவென்பதையும்‌ அறிந்தோம்‌. 


மல்லையில்‌ உள்ள முழுமையான தனிக்‌ 


அதன்‌ பின்பு மல்லையில்‌ பெறிதும்‌ அறிந்திடாத 
கோவிலான ஆதிவராகர்‌ குடைவரைக்‌ கோவிலுக்கு 
விரைந்தோம்‌. இக்கோவில்‌ மாமல்லையில்‌ இன்றும்‌ 
வழிபாட்டில்‌ உள்ள ஒரு குடைவரைக்‌ கோவிலாகும்‌. 
இங்கே கால மற்றும்‌ மனித 
தீண்டுதலுக்கு ஆளாகாமல்‌ சிற்பத்‌ தொகுப்புகள்‌ 
தெளிவாக இருந்தன. பல்லவர்கால அரசவம்சத்தினரின்‌ 


உள்ள சிற்பங்கள்‌ 


தனி உருவங்களைச்‌ சிற்பங்களாகக்‌ கொண்ட கோவில்‌ 


இதுவே. 


கண்ட 


திரும்பி 
வித்தியாசமான காட்சி, சிறுமி ஒருவரின்‌ கையில்‌ 
பிராமி எழுத்துக்களுடன்‌ கூடிய குறிப்புப்‌ புத்தகத்தைக்‌ 


வரும்‌ வழியில்‌ 


நான்‌ 


கண்டோம்‌. மல்லையில்‌ ஏது பிராமி எழுத்துக்கள்‌ 
என்ற சந்தேகம்‌ எழுந்தது. அந்தச்‌ சிறுமியிடம்‌ 
கேட்டேன்‌. அவர்‌ நான்காம்‌ வகுப்பு படிக்கும்‌ 


ஆனந்தசபரி தனது வீட்டில்‌ வாங்கிக்‌ கொடுத்த தமிழி 
எனும்‌ புத்தகத்தைப்‌ படித்து, ஈராயிரம்‌ ஆண்டுகள்‌ 
பழமையான எழுத்துக்களைச்‌ சரளமாக எழுதப்படிக்க 
ஆரம்பித்துள்ளார்‌. அவர்‌ நீங்களே 
கேளுங்கள்‌. அவரைப்‌ பற்றித்‌ தனிக்‌ கட்டுரையாக 


கூறுவதை 
விரைவில்‌ காண்போம்‌... 


மாலை வேளை நெருங்கிக்கொண்டே 
இருந்தது. எல்லோருக்குமே அர்ஜுன தபசு மற்றும்‌ 
கடல்‌ மல்லைக்‌ கோவிலையும்‌ கண்டுவிடவேண்டும்‌ 


என்ற எண்ணத்திலேயே இருந்தோம்‌. 
அர்ஜுனன்‌ தபசு சிற்பத்‌ தொகுப்பிற்கு முன்பு 
அனைவரும்‌ கூடினோம்‌. மல்லையில்‌ மக்களும்‌ 


அவர்கள்‌ வரும்‌ கனரக வாகனங்களும்‌ மிக அருகே 


ஹெரிட்‌£டஐர்‌ / உனவரி 2019 


6.10 :1962319பு mmm 


வந்து செல்லக்கூடிய சாலையின்‌ அருகிலேயே 
அமைந்துள்ளது இந்தச்‌ சிற்பங்கள்‌. புராண இதிகாசக்‌ 


காட்சிகளை மையப்படுத்தி, மலையும்‌ மக்களும்‌ 


வாழ்ந்த ஒரு பகுதியை பின்புலமாகக்‌ கொண்ட 


காட்சிகள்‌ காலம்‌, நேரம்‌, மக்கள்‌ செயல்பாடுகள்‌ 


ஆகியநுட்பமான காட்சிகள்‌ செதுக்கப்பட்டிருப்பதை 


அறிஞர்கள்‌ விளக்கிக்கூறினர்‌. 


மாலை மங்கிய வேளையில்‌, கடற்கரைக்‌ 


கோவிலை நோக்கி அனைவரும்‌, முன்னேறினோம்‌. 


கடற்கரைக்‌ கோவில்‌ அமைவிடம்‌ பற்றியும்‌, 


காலமும்‌ கடல்‌ அலைகளாலும்‌ சிதைக்கமுடியாத 


அக்கோவிலின்‌ அதன்‌ அகழாய்வுகள்‌, புனரமைப்புகள்‌ 


பற்றியும்‌ விளக்கிக்கூறப்பட்டது. 


பின்பு நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய 
அறிஞர்களுக்கு நினைவுப்‌ பரிசுகளும்‌, மரபு 
நடையில்‌ கலந்துகொண்ட அனைவருக்கும்‌ 


ஐந்திணைக்‌ . குழு சார்பாக அளிக்கப்பட்டது. 


வரலாற்று ஆர்வலர்களை, மல்லையின்‌ காதலர்களை 
ஒருங்கிணைத்த குழுவுக்குப்‌ பாராட்டுகளும்‌ 
நன்றிகளும்‌... 


ிஹரிட்டேகர்‌/ ஜனவரி 2019 


610 :196231/9பு mM 


மின்னிதழ்‌ வாசகர்களுக்கு 
ஒரு 6லண்டூ காள்‌ 
நமது மின்னிதழை தொடருந்து பெற 
கீழ்கண்ட வாசகர்‌ சேர்க்கை படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள்‌. 
https://goo.gl/¥ZMknG 
மின்னதழை உங்களுக்கு தெரிந்த 


குழுக்கள்‌ மற்றும்‌ நண்பர்களுடன்‌ 
பகிர்ந்துக்கொள்ளுங்்கள்‌. 


உதவிக்கரம்‌ 
அளிப்பீர்‌ 


To Su Us 
Click Here 


ick here to 
Subscribe 


மின்னிதழ்‌ வாசகர்களுக்கு எங்கள்‌ நனறி!!! 


